Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


வாடா மல்லி (நாவல்‌) 
பாகம்‌ 1 (அத்தியாயம்‌ 1-21) 
சு. சமுத்திரம்‌ 


VATA malli (novel) -part 1 (chapters 1-21) 
by cu. camuttiram 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to Tamil Virtual Academy for providing a scanned PDF of this 
work. 

This etext has been prepared using Google OCR online tool and subsequent proof- 
reading of the output file. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2020. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
https://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


வாடா மல்லி (நாவல்‌) 
பாகம்‌ 1 - அத்தியாயம்‌ 1-21 
சு. சமுத்திரம்‌ 


Source: 

வாடா மல்லி 

சு. சமுத்திரம்‌ 

வானதி பதிப்பகம்‌, 

13, தீனதாயாளு தெரு, சென்னை-17 

முதற்‌ பதிப்பு: ஜூலை 1994; இரண்டாம்‌ பதிப்பு மே 1997; 

விலை ரூ. 80.00 

(அமரர்‌ ஆதித்தனார்‌ இலக்கிய விருது ரூ. 50000 பரிசு பெற்ற நாவல்‌) 


என்னுரை 


மானுடம்‌ என்றதுமே, நமக்கு ஆண்‌, பெண்‌ என்ற இரட்டைப்‌ பிறவிகளே நினைவுக்கு 
வருகிறது. 'இதோ, நாங்கள்‌ மூன்றாவது பிறவியாக நடமாடுகிறோம்‌' என்று ஆண்‌ 
உடம்பில்‌ பெண்‌ மனதையும்‌, பெண்‌ உடம்பில்‌ ஆண்‌ மனதையும்‌ தாங்கி நிற்கும்‌ 
மானுடப்‌ பிறவிகள்‌, நம்‌ கண்ணில்‌ பட்டாலும்‌ கருத்தில்‌ பதிவதில்லை... உடல்‌ 
ஊனமுற்றோருக்கும்‌ மற்ற பலவீன பிறவினருக்கும்‌ பச்சாதாபப்படும்‌ நாம்‌, இந்த 
அப்பாவிகளைப்‌ பார்த்ததுமே சிரிக்கிறோம்‌... இவர்களைப்‌ பயங்கரப்‌ பிறவிகள்‌ என்று 


அனுமானித்து ஒதுங்கிக்‌ கொள்கிறோம்‌. 


எனது இளமைக்‌ காலத்தில்‌ டெல்லியில்‌ உள்ள அலிகளை பிள்ளை பிடிப்பவர்களாகக்‌ 
கருதி நானும்‌ ஒதுங்கி இருக்கிறேன்‌... ஆனாலும்‌, ஏழு, எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு 
கடலூருக்கு அருகேயுள்ள மஞ்சக்குப்பம்‌ என்ற கிராமத்தில்‌ கூவாகத்தில்‌ நடப்பது 
மாதிரியான அலிகளின்‌ கூத்தாண்டவர்‌ விழாவைக்‌ காணும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ 
கிட்டியது. அப்போது தென்னாற்காடு மாவட்ட மக்கள்‌ தொடர்பு அதிகாரியாகப்‌ 
பணியாற்றிய திரு. சுபாஸ்‌ அவர்களோடு, அங்கே சென்றதும்‌, அலி தோழர்களிடம்‌ 
அல்லது தோழியரிடம்‌ உரையாடியது இன்னும்‌ மனதில்‌ ஆணி குத்தியது போலவே 
வலிக்கிறது. இந்த அப்பாவிகள்‌ படும்‌ பாட்டையும்‌, அவர்கள்‌ கேலிப்‌ பொருட்களாய்‌ 


உண்டு கொழுத்தோரின்‌ நேரப்‌ போக்குகளாய்‌ ஆகிப்‌ போனதையும்‌, அவர்கள்‌ மூலமே 


கேட்டு ஆடிப்‌ போனேன்‌... இத்தகைய கூத்தாண்டவர்‌ விழாக்களை இன்னும்‌ நமது 
பத்திரிகைகள்‌ 'ஜாலி செய்திகளாகவே' பிரசுரிக்கின்றன... இந்த அலி ஜீவன்களுக்கு 
நம்மைப்‌ போலவே உணர்வுகள்‌ இருப்பதையும்‌, நம்மை விட அதிகமான குடும்ப பாசம்‌ 


வைத்திருப்பதையும்‌ நாம்‌ ஏனோ அங்கீகரிப்பதில்லை. 


அலிகளைப்‌ பார்த்த ஒரு வாரத்தில்‌, ஒரு பத்திரிகைக்கு இவர்களின்‌ பிரச்னையை 
கருப்பொருளாக்கி ஒரு சிறுகதை எழுதி அனுப்பினேன்‌. எனது எல்லாக்‌ கதைகளையும்‌ 
பிரசுரிக்கும்‌ அந்தப்‌ பத்திரிகை, இந்தக்‌ கதையை பிரசுரிக்கவில்லை... கேட்ட போது 
கதை தொலைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்னொரு நகலை அனுப்பலாமா 
என்று கேட்டால்‌, மழுப்பலான பதிலே கிடைத்தது. எனக்கும்‌ புரிந்து விட்டது... 
அலிகளின்‌ செக்ஸ்‌ வாழ்க்கையை சித்திரிக்காத அந்தக்‌ கதையைப்‌ பிரசுரிக்க அந்தப்‌ 
பத்திரிகைக்கு மனம்‌ இல்லை... ஒரு வேளை புனிதக்‌ காதல்களில்‌ 
மூழ்கடிக்கப்பட்டிருக்கும்‌ வாசகர்கள்‌ இந்தக்‌ கதையை ரசிக்க மாட்டார்கள்‌ என்ற 


பயமும்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 


என்றாலும்‌ அலிகளைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌ என்‌ மனம்‌ அலைக்கழிந்தது... 
இவர்களை வைத்து தனியாக ஒரு நாவல்‌ எழுதி அப்படியே பிரசுரிக்க வேண்டுமென்று, 
ஓர்‌ எண்ணம்‌ ஏற்பட்டது. இதற்காக சென்னை துறைமுகத்திற்கு அருகே 'சேரிக்குள்‌ 
சேரியான' சாக்கடை பகுதிக்குள்‌ வாழும்‌ அலிகளைச்‌ சந்திக்கச்‌ சென்றேன்‌... 
ஆரம்பத்தில்‌ என்னை 'பகடி'... அதாவது 'கபடதாரி' என்று நினைத்து அவர்கள்‌ பேச 
மறுத்தார்கள்‌... கால்‌ மணி நேரத்தில்‌, அவர்கள்‌ மீது நான்‌ கொண்டிருக்கும்‌ 
ஆத்மார்த்தமான மனிதநேயத்தைப்‌ புரிந்து கொண்டனர்‌. ஒவ்வொரு அலியும்‌, தத்தம்‌ 
சோகக்‌ கதையான சேலை உடுத்தல்‌, சூடுபடல்‌, குடும்பத்திலிருந்து பிரிதல்‌, ஐம்பது 
ரூபாய்க்கு சோரம்‌ போதல்‌, போலீஸ்‌ சித்ரவதை போன்றவற்றைக்‌ கண்ணீரும்‌ 
கம்பலையுமாகத்‌ தெரிவித்தார்கள்‌. இவர்களை மட்டும்‌ அலிகளின்‌ பிரதிநிதிகளாக 
எடுத்துக்‌ கொள்ளாமல்‌, வடசென்னையில்‌ காய்கறி வியாபாரம்‌ செய்யும்‌ அலிகளையும்‌ 
சந்தித்தேன்‌... வீட்டோடு லுங்கி கட்டி வாழும்‌ அலிகளையும்‌, பம்பாய்‌, சென்னை 
நகரங்களில்‌ இருந்து விடுமுறையாக வந்த அலிகளையும்‌ கண்டேன்‌. அவர்களின்‌ 
கதைகளையும்‌ கேட்டேன்‌. நினைத்துப்‌ பாருங்கள்‌ - பதினாறு வயதில்‌ - குடும்பத்தோடு 
ஒட்டி இருக்க வேண்டிய பருவத்தில்‌, ஒரு மனிதப்‌ பிறவியை சூடு போட்டு துரத்தினால்‌ 


அந்தப்‌ பாழும்‌ மனம்‌ என்ன பாடுபடும்‌”... 


இந்தப்‌ பின்னணியில்‌, இவர்களுக்கு இத்தகைய பிறவிப்‌ பாவம்‌ எப்படி ஏற்படுகிறது 


என்பதைக்‌ கண்டறிய பல எம்‌.பி.பி.எஸ்‌. டாக்டர்களிடம்‌ கேட்டேன்‌. அவர்களுக்கு 


'ஹெர்மா புராடைட்‌' என்ற வார்த்தையைத்‌ தான்‌ சொல்லத்‌ தெரிந்ததே தவிர சரியாக 
விளக்கத்‌ தெரியவில்லை. இது குறித்து சரியான விஞ்ஞானப்‌ புத்தகமும்‌ நான்‌ 
அறிந்தவரை வெளிவந்ததாகத்‌ தெரியவில்லை. ஆனாலும்‌ நான்‌ பின்வாங்காமல்‌ எனது 
உறவினர்களான டாக்டர்‌ ராஜ்குமார்‌, டாக்டர்‌ கலைவாணன்‌ ஆகியோரை 
அணுகினேன்‌. அவர்களும்‌ மேற்கொண்டு பல புத்தகங்களைப்‌ படித்து, அம்மாவின்‌ 
கருவிலேயே அலிகள்‌ உருவாகும்‌ விதத்தை எடுத்துரைத்தார்கள்‌... 


வடசென்னையில்‌ வாழும்‌ என்‌ நண்பர்‌ பேராசிரியர்‌ சுப்பிரமணியன்‌, தாவரயியலில்‌ 
நிபுணர்‌. இயற்கை, அனைத்து உயிரினங்களையும்‌ எப்படி குறைந்த சக்தியில்‌ வைக்க 
முயற்சிக்கிறதென்றும்‌, இந்த முயற்சியை முறியடிக்க உயிர்‌ இனங்கள்‌ எப்படி தனது 
சந்ததியை அவசர அவசரமாய்‌ விருத்தி செய்கின்றன என்பதையும்‌ விளக்கினார்‌. இந்த 
'கண்ணாம்பூச்சி' ஆட்டத்தில்‌ அலிகள்‌ அரவான்களாக இருக்கலாம்‌ என்று கருத்து 
தெரிவித்தார்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ எனது உறவினர்‌ திரு. வைகுண்டம்‌ மேலும்‌ பல 


வித்தியாசமான அலிகளோடு என்னைப்‌ பேட்டி காணச்‌ செய்தார்‌... 


தினமலரின்‌ தலைமை செய்தியாளர்‌ திரு. நூருல்லா, அலிகள்‌ பற்றி தாம்‌ எழுதிய ஒரு 


புத்தகத்தை எனக்குத்‌ தந்து உதவினார்‌. அதோடு அவர்களைப்‌ பற்றி தனக்குத்‌ தெரிந்த 
விவரங்களையும்‌ எடுத்துரைத்தார்‌. 


நான்‌ டெல்லியில்‌ பல ஆண்டுகள்‌ வாழ்ந்தது இந்த நாவலுக்கு வலுவூட்டி-யிருக்கிறது. 
இவர்களை மனிதப்‌ பிறவிகள்‌ என்று முதன்‌ முதலில்‌ அங்கீகரித்த தலைவர்‌ அன்னை 
இந்திராகாந்தி என்று டெல்லி அலிகள்‌ மூலமாகவே கேள்விப்பட்டேன்‌. இவர்களுக்குக்‌ 
குடியிருப்புக்களைக்‌ கட்டிக்‌ கொடுத்தவரும்‌ அன்னை இந்திராவே! 


இவர்கள்‌ டெல்லியில்‌ பல வீடுகளின்‌ முன்னால்‌ ஆடிப்பாடுவதை பல தடவை நான்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. ஆகையால்‌ அன்னை இந்திரா சுடப்பட்டபோது, நன்றி 
விசுவாசத்துக்கு முதலிடம்‌ கொடுக்கும்‌ இந்த அலிகள்‌, கூட்டங்கூட்டமாகக்‌ கூடி பாடி 
அழுததையும்‌, அன்னை இந்திராவின்‌ கொலையை அடுத்து டெல்லியில்‌ நடைபெற்ற 
கொடூரமான கலவரங்களின்‌ போது, இந்த அலிகள்‌ பல மனித உயிர்களைக்‌ 


காப்பாற்றிய முயற்சிகளையும்‌ நேரில்‌ பார்த்த எனது டெல்லி நண்பர்கள்‌ மூலம்‌ நான்‌ 


கேள்விப்பட்டேன்‌. அவர்களின்‌ மனிதநேயத்திற்கு இந்த நிகழ்ச்சிகளை ஒரு 
உரைகல்லாக இந்நாவலில்‌ சித்திரித்திருக்கிறேன்‌. 


இந்தப்‌ பின்னணியில்‌ நாவலுக்கான நான்கு அத்தியாயங்களை எழுதி விட்டேன்‌. 
திடீரென்று ஒரு எண்ணம்‌ ஏற்பட்டது. இது வெறுமனே ஒரு நாவலாக வந்தால்‌ 
ஆயிரக்கணக்கானவர்களை மட்டுமே சென்றடையும்‌. அதோடு ஒரு மாமூல்‌ 
போலீஸ்காரரிடமிருந்து எந்த வகையிலும்‌ வித்தியாசப்படாத இன்றைய திறன்‌ 
ஆயவாளர்களால்‌, இந்த நாவல்‌ வாசகச்‌ சிந்தனையில்‌ இருந்து அகற்றப்படலாம்‌. 
இயற்கையைப்‌ போல்‌ குறைந்த சக்தி, நாவல்களையே பராமரிக்கும்‌ நமது 
இலக்கியவாதிகளோடு ஒரு யுத்தம்‌ நடத்த வேண்டுமானால்‌, அது பிரபல பத்திரிகை 
மூலமாகவே முடியும்‌ என்பதை உணர்ந்தேன்‌. இப்படி நினைத்த போது என்‌ மனதில்‌ 
முதலாவதாகவும்‌, முடிவாகவும்‌ நின்றது 'ஆனந்த விகடன்‌' பத்திரிகை மட்டுமே. அதன்‌ 
ஆசிரியர்‌ திரு. எஸ்‌.பாலசுப்ரமணியன்‌ அவர்களுக்கு கதைச்‌ சுருக்கத்தோடு கடிதம்‌ 
எழுதினேன்‌. சிறிது கால இடைவெளியில்‌ பச்சைக்‌ கொடி காட்டினார்கள்‌! 


விகடனில்‌ தொடர்கதையாக வந்த இந்த 'என்னுரை - வாடா மல்லி' வாசகர்‌ மத்தியில்‌ 
வெற்றி பெற்றதாக அறிகிறேன்‌. இதற்கு அரும்பணி ஆற்றியதோடு இந்த நாவலுக்கு 
'சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌' முன்னுரையை எழுதிக்‌ கொடுத்த ஆசிரியர்‌ திரு. 
பாலசுப்ரமணியன்‌ அவர்களுக்கு நான்‌ நன்றிக்கடன்‌ பட்டுள்ளேன்‌. இதே போல்‌ 
ஒவ்வொரு அத்தியாயம்‌ வெளியாகும்‌ போதும்‌ அதன்‌ தாக்கம்‌ குறித்து என்னிடம்‌ 
தெரியப்படுத்திய விகடனின்‌ பத்திரிகையாளர்களான தோழர்கள்‌ சுந்தரம்‌, வி.எஸ்‌.வி. 
ஆகியோருக்கு என்‌ நன்றி உரித்தாகும்‌. இந்தப்‌ படைப்பிற்கு 'என்னுரை - வாடா மல்லி' 
என்று பெயர்‌ வைத்த எனது அலுவலகத்‌ தோழரும்‌, இலக்கியவாதியுமான திரு. 
சந்தானத்தை இந்த நேரத்தில்‌ நன்றியோடு நினைத்துக்‌ கொள்கிறேன்‌. 


எத்தனையோ படைப்புக்கள்‌ காத்திருந்த போதிலும்‌ இதைப்‌ பெரிய மனதோடு கேட்டு 
வாங்கிப்‌ பிரசுரிக்கும்‌ 'வானதி பதிப்பக' அதிபர்‌ திரு. திருநாவுக்கரசு அவர்களுக்கும்‌, 
அவரது புதல்வர்‌ திரு. இராமநாதன்‌ அவர்களுக்கும்‌ நான்‌ நன்றியுடையேன்‌. அழகான 
முகப்பு ஓவியம்‌ தீட்டிய அரஸ்‌ அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி! 


நாவல்‌ வேறு... தொடர்கதை வேறு... விகடனில்‌ வெளியான தொடர்கதையை எப்படி 
நாவல்‌ ஆக்கலாம்‌ என்று அரும்பெரும்‌ கருத்துக்களை அள்ளித்‌ தந்ததோடு, 
அருமையான ஆய்வுரையைத்‌ தந்திருக்கும்‌ பேராசிரியர்‌, டாக்டர்‌ ராம. குருநாதனுக்கு 


நன்றிக்கடன்‌ பட்டுள்ளேன்‌. இதே போல்‌ தொடர்கதையை நாவலாக்கும்‌ பணியில்‌ 


நான்‌ சோம்பிக்‌ கிடந்த போது என்னை உரிமையோடு தட்டியும்‌, 'திட்டியும்‌' நாவலாக்க 


வைத்த எனது பால்யதோழர்‌ தேசிய முழக்கம்‌ தர்மலிங்கம்‌ அவர்களுக்கு நான்‌ நன்றிக்‌ 
கடனை திருப்பிச்‌ செலுத்துவது என்பது கடினம்‌. 


விகடனில்‌ வந்த 'என்னுரை - வாடா மல்லி' தொடர்கதையை நாவலாக்கி, கூடவே சில 
அத்தியாயங்களையும்‌ இணைத்து உருவாக்கிய இந்த நாவல்‌, வாசகர்களாகிய 
உங்களிடையே உலா வருகிறது... முதல்‌ மூன்று அத்தியாயங்களை சமூகப்‌ 
பொறுப்போடு படித்தால்‌, இதர அத்தியாயங்கள்‌ உங்களை ஈர்த்து விடும்‌. ஏற்கனவே 


ஒரு சில வெளிநாட்டுப்‌ பத்திரிகையாளரும்‌, தொலைக்காட்சியினரும்‌ என்னைப்‌ பேட்டி 
கண்டு விட்டு சென்றிருக்கிறார்கள்‌. 


இது, அலிகளைப்‌ பற்றி மட்டும்‌ எழுதிய நாவல்‌ அல்ல! ஒரு அலியைப்‌ பிறப்பித்த 
பெற்றோர்‌ படும்‌ பாட்டையும்‌, அந்தக்‌ குடும்பம்‌ கெடும்‌ கேட்டையும்‌ சித்திரிக்கும்‌ 


நாவல்‌. இதைப்‌ படித்து முடித்ததும்‌ இந்த அப்பாவி ஜீவன்களுக்காக ஒரு நிமிடம்‌ 
உங்களுக்கு வருந்தத்‌ தோன்றினால்‌ அது இந்த நாவலின்‌ வெற்றி! இவர்களுக்கு 
ஏதாவது தொண்டாற்ற வேண்டும்‌ என்று உங்களுக்குத்‌ தோன்றினால்‌ அது என்‌ 
வெற்றி! வானதி பதிப்பகத்தின்‌ வெற்றி! விகடனின்‌ வெற்றி! எல்லாவற்றிற்கும்‌ மேலாய்‌ 
மனித நேயத்தின்‌ வெற்றி! 


நெ. 9, 11-வது குறுக்குத்‌ தெரு, சு. சமுத்திரம்‌ 
டாக்டர்‌ ராதாகிருஷ்ணன்‌ நகர்‌, சென்னை - 600 041. 


இரண்டாவது பதிப்பு முன்னுரை 


மானுடத்தின்‌ மூன்றாவது பரிமாணமான அலிகளைப்‌ பற்றிய இந்த 'வாடா மல்லி' 
நாவல்‌ இரண்டாவது பதிப்பாக வாசகத்‌ தோழர்களை நோக்கி வலம்‌ வருகிறது. 
எழுத்தாளன்‌ என்ற முறையில்‌ எனக்குப்‌ பெரும்‌ அளவிற்கும்‌, அலித்தோழர்களுக்கு 
சிறிய அளவில்‌ கிடைத்தும்‌ உள்ள ஒரு நல்ல செய்தியின்‌ பின்னணியில்‌ இந்த 
இரண்டாம்‌ பதிப்பு வெளிவருகிறது. அமரர்‌ ஆதித்தனாரின்‌ ஐம்பதினாயிரம்‌ ரூபாய்‌ 
'இலக்கிய விருது' இந்த நாவலுக்குக்‌ கிடைத்தது. டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌, டாக்டர்‌ 
பொற்கோ, ராணி ஆசிரியர்‌ மாரிசாமி ஆகியோரைக்‌ கொண்ட நடுவர்‌ குழு இந்த 


நாவலைத்‌ தேர்ந்தெடுத்தது. சென்னையில்‌ ராணி - சீதை அரங்கில்‌ இந்த விருதை 
முதல்வர்‌ கலைஞர்‌ அவர்கள்‌ எனக்கு வழங்கினார்கள்‌. எனக்கு அன்று முதல்‌ இன்று 
வரை தம்பிரான்‌ தோழராக விளங்கும்‌ திருமிகு சிவந்தி ஆதித்தன்‌ அவர்கள்‌ இந்த 
விழாவில்‌ என்னைப்‌ பற்றி மிக உயர்வாகக்‌ குறிப்பிட்ட போது மிகவும்‌ நெகிழ்ந்து 
போனேன்‌. அதே சமயம்‌ இந்த நாவலை உடனடியாக வெளியிட்டு எனது 
பரிந்துரைகள்‌ அனைத்தையும்‌ ஏற்றுக்‌ கொண்ட வானதி பதிப்பக உரிமையாளர்‌ 
பெரியவர்‌ திருநாவுக்கரசு அவர்களுக்கு நன்றி சொல்லாத குற்றத்தையும்‌ செய்து 
விட்டேன்‌. என்றாலும்‌ அவர்‌ இதைப்‌ பெரிதாக எடுத்துக்‌ கொள்ளாத பெருந்தகை. 


ஆனாலும்‌ இன்றும்‌ என்‌ மனம்‌ கேட்கவில்லை. 


அமரர்‌ ஆதித்தனார்‌ அவர்களின்‌ மூலம்‌ தான்‌ எளிய, இனிமையான தமிழைக்‌ கற்றுக்‌ 
கொண்டு என்‌ படைப்புக்களில்‌ அதைப்‌ பயன்படுத்தினேன்‌. ஆகையால்‌ 'ஆதித்தனார்‌ 
விருது' கிடைத்தது ஒரு வகையில்‌ பொருத்தமே. விழா மேடையில்‌ நான்‌ அறிவித்தது 
போல்‌, பரிசுத்‌ தொகையில்‌ பத்தாயிரம்‌ ரூபாயை அலித்‌ தோழர்களின்‌ நலவாழ்விற்காக 
ஒதுக்கி இருக்கிறேன்‌. இந்தப்‌ பணம்‌ 'கடலில்‌ கரைத்த காயம்‌' என்று சில நண்பர்கள்‌ 
சொன்னதால்‌ இந்தப்‌ பணத்தையே மூலதனமாக வைத்து அலிகளுக்கும்‌, அவர்களைப்‌ 
போல்‌ நலிந்தோர்க்கும்‌ ஒரு அறக்கட்டளை உருவாக்கிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அது 
முழுமையாக வடிவம்‌ பெற இன்னும்‌ நாளும்‌, நேரமும்‌ கூடி வரவில்லை. 


இந்த நாவல்‌ வந்த பிறகு தான்‌ பல சிந்தனையாளர்களுக்கு அலிகளைப்‌ பற்றி நல்ல 
விதமான ஒரு கண்ணோட்டம்‌ வந்திருக்கிறது. இன்னும்‌ சில எழுத்தாளர்கள்‌ இந்த 
நாவலைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடாமலே தாங்கள்‌ ஏதோ அலிகளைப்‌ பற்றி முதல்‌ 
முயற்சியாய்‌ எழுதப்‌ போவதாக தம்பட்டம்‌ அடித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌... 
என்றாலும்‌ இது இந்த நாவலின்‌ வெற்றிதான்‌. இந்த நாவல்‌ மண்ணுக்குள்‌ வேராக 
இருந்து அந்த வேரை விடப்‌ பெரிய அடிமரத்தையும்‌ கிளைகளையும்‌ தோற்றுவித்தால்‌ 
அதுவும்‌ ஒரு வெற்றிதான்‌... ஆங்காங்கே அலிகளைப்‌ பற்றிய விஞ்ஞானப்பூர்வமான 
கட்டுரைகளும்‌, செய்திப்‌ படங்களும்‌, மனிதாபிமான சித்தரிப்பும்‌ இந்த நாவலுக்குப்‌ 
பிறகுதான்‌ ஏற்பட்டுள்ளன... இது ஒரு ஆரோக்கியமான சங்கதி... கூவாகத்தில்‌ 
ஆண்டுக்கொரு தடவை கூடும்‌ அலிகளுக்கு, காமக்‌ களியாட்டங்கள்தான்‌ பெரிது 
என்பது போல்‌ சித்திரிக்கும்‌ பத்திரிகைகள்‌ கூட இப்போது அவர்களுடைய 
பிரச்னைகளை முதல்‌ தடவையாக வெளியிட்டுள்ளன... அதே சமயம்‌ இவர்களைப்‌ 
பற்றி இப்படி முதல்‌ தடவையாக ஒரு நாவல்‌ வந்திருக்கிறது என்று சொல்வதற்கு 
அந்தப்‌ பத்திரிகைகளுக்கு விசாலமான மனம்‌ இல்லை... 


கூவாகத்தில்‌ கூடிய அலித்‌ தோழர்களுக்காக ஒரு விழா நடந்திருக்கிறது... இவர்களைப்‌ 
பற்றி முதல்‌ தடவையாக மனித நேயத்துடன்‌ எழுதிய எழுத்தாளனைப்‌ பேசுவதற்கு 
அழைக்க வேண்டுமென்று விழாக்காரர்களுக்குத்‌ தோன்றவில்லை... ஆனாலும்‌ 
அலிகளுக்கு அழகுப்‌ போட்டி நடத்தி விழாவை விகாரமாக்கியவர்கள்‌ 


அழைத்திருந்தாலும்‌ நான்‌ போயிருக்க மாட்டேன்‌... 


ஏழைகளைப்‌ பற்றி எழுதுகிற ஒரு எழுத்தாளனுக்கு பரிசு கிடைத்தாலும்‌ அதே சமயம்‌ 
அந்த ஏழைகள்‌ முன்னேறாமல்‌ இருப்பதையும்‌ கண்கூடாகப்‌ பார்க்கிறோம்‌... 
ஆகையால்‌ இந்தப்‌ பரிசுகள்‌ ஏழ்மையின்‌ வெற்றியே தவிர ஏழைகளின்‌ வெற்றி அல்ல... 
இதே போல்‌ இந்த நாவலுக்குக்‌ கிடைத்த பரிசும்‌, பேரும்‌ அலித்தன்மையின்‌ வெற்றியே 
தவிர அலிகளின்‌ வெற்றி அல்ல என்றே கருதுகிறேன்‌. இப்படிக்‌ கருதுவதற்குக்‌ 
காரணமும்‌ இருக்கிறது. சோதனைக்‌ குழாய்‌ குழந்தைகள்‌ பிறப்பிக்கப்படுகிறார்கள்‌. 
செம்மறி ஆட்டிலிருந்து அதன்‌ நகலான இன்னொரு செம்மறி ஆடு உருவாக்கப்‌- 
படுகிறது. பெற்றோர்‌ இல்லாமலேயே நகல்‌ மனிதர்களை உருவாக்கும்‌ வேண்டாத 
வேலையிலும்‌ விஞ்ஞானிகள்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இதே இந்த 
விஞ்ஞானிகளுக்கு அலிகள்‌ ஏன்‌ இப்படி உருவாகிறார்கள்‌ என்று ஆழமாக ஆய்வு 
செய்ய நேரமில்லை... கேட்டால்‌ 'குரோமோசோம்‌ கோளாறு' என்று ஒரு வார்த்தையில்‌ 
சொல்லி விடுவார்கள்‌. இன்றைய விஞ்ஞான பொற்காலத்தில்‌ இந்தக்‌ கோளாறுகளைச்‌ 
சரிப்படுத்த வேண்டுமென்ற மனிதாபிமானம்‌ எவருக்கும்‌ ஏற்படவில்லை... இதுதான்‌ 
இன்றைய நடைமுறை... இது மாறும்‌ என்று நம்புவோமாக... 


'ஆனந்த விகடனில்‌' இது தொடர்கதையாக வந்த போதும்‌, பின்னர்‌ இது நூலாக 
வடிவம்‌ எடுத்த போதும்‌ அருமையான படம்‌ வரைந்த ஓவியர்‌ அரஸ்‌ அவர்களுக்கு 
மீண்டும்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. இந்த நாவலை 'இந்தியா டூடே'யில்‌ 
விமர்சித்த பேராசிரியர்‌ ௬. வேங்கட்ராமன்‌, 'சுபமங்களா'வில்‌ விமர்சித்த கோபாலி, 
எனது தோழர்களான செம்மலர்‌, தாமரை, தீக்கதிர்‌ உள்ளிட்ட அனைவருக்கும்‌ நான்‌ 
நன்றிக்‌ கடன்‌ பட்டவன்‌... இந்த நாவலை அச்சுப்பிழை திருத்துவதிலிருந்து இரண்டாம்‌ 
பதிப்புக்கு முன்னுரை எழுத வேண்டுமென்று என்னை வற்புறுத்தியவரும்‌, இந்த 
நாவலோடு இரண்டறக்‌ கலந்த என்‌ தேசியத்‌ தோழர்‌ தர்மலிங்கம்‌ அவர்களுக்கும்‌, இந்த 
நூல்‌ சிறப்பாக வெளிவரத்‌ துணை நின்ற பெரியவர்‌ திருநாவுக்கரசு அவர்களின்‌ 
திருமகன்களான ராமு, சோமு ஆகியோருக்கும்‌ செலுத்த வேண்டிய நன்றிக்‌ கடன்‌ 
என்னிடம்‌ அதிகமாகவே உள்ளது... இதற்கு முன்னுரை எழுதிய விகடன்‌ ஆசிரியர்‌ 
எஸ்‌. பாலசுப்பிரமணியன்‌, ஆய்வுரை எழுதிய டாக்டர்‌ இராம குருநாதன்‌, இந்த 


நாவலை விமர்சித்து கடிதங்கள்‌ எழுதிய ஏராளமான வாசகத்‌ தோழர்கள்‌ அத்தனை 


பேருக்கும்‌ என்‌ நன்றி உரித்தாகுக... இந்தப்‌ படைப்பை பாலக்காடு 


பல்கலைக்கழகத்தில்‌ பாடநூலாக்கக்‌ காரணமான அந்தப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ ராசாராம்‌ அவர்களுக்கும்‌ நன்றியுடையேன்‌. இந்த 
நாவலுக்கு ஆய்வு நிகழ்ச்சி வைத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்‌ சங்க 
வடசென்னைக்‌ கிளைத்‌ தோழர்களையும்‌, கோவை மாவட்டத்தில்‌ இதற்கு ஆய்வரங்கம்‌ 
நடத்திய சக எழுத்தாளர்‌ தோழர்‌ சுப்ரபாரதி மணியனுக்கும்‌, அந்த அரங்கில்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரை படித்த கோவையில்‌ வாழும்‌ ஞானியான பழனிச்சாமி அவர்களையும்‌, 
உரையாற்றிய தோழர்‌ பழனிச்சாமி உள்ளிட்ட அனைவரையும்‌ இதோ இந்தத்‌ 
தருணத்தில்‌ நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌... 


இதன்‌ மூன்றாவது பதிப்பும்‌, வானதி மூலம்‌ விரைவில்‌ வெளிவரப்‌ போவது நிச்சயம்‌... 
அப்போது எனது மூன்றாவது முன்னுரையில்‌ அலிகளுக்கான அறக்கட்டளை செய்யும்‌ 
சேவகம்‌ பற்றியும்‌, இந்த நாவல்‌ அகில இந்திய அளவில்‌ திரைப்படமாக 
வந்துள்ளதையும்‌ நான்‌ குறிப்பிடாமலேயே வாசகர்கள்‌ அறிந்து கொள்ளும்‌ சூழலும்‌, 
அனைத்திற்கும்‌ மேலாக பாவப்பட்ட அலித்தோழர்களின்‌ வாழ்க்கையில்‌ ஒரு 
ஆரோக்கியமான மாறுதலும்‌ ஏற்படுமென நம்புகிறேன்‌. இந்த நம்பிக்கை நனவாக 
வாசகத்‌ தோழர்களாகிய நீங்கள்‌ வாய்ச்சொல்‌ அருள வேண்டுமென்றும்‌ கேட்டுக்‌ 


கொள்கிறேன்‌. 
4-5-1997 தோழமையுடன்‌, 
சென்னை-41. சு. சமுத்திரம்‌ 


ஆய்வுரை : டாக்டர்‌ பேராசிரியர்‌ இராம. குருநாதன்‌ 


ஒரு குடும்பத்தில்‌ ஒருவனோ, ஒருத்தியோ அலியாக மாறுகிறார்கள்‌ என்பதைக்‌ 
கண்முன்‌ கொண்டு வருவோம்‌! அக்குடும்பம்‌ என்ன பாடுபடும்‌? - 'நெல்லுல சாவியாகி, 
முட்டையிலே கூமுட்டையாகி ஆணிலேயும்‌ சேராமல்‌ பெண்ணிலேயும்‌ சேராமல்‌ 
அலியாகிப்போன இளைஞன்‌ ஒருவனின்‌ கதைதான்‌ இது. 


வண்ண மும்‌ வடிவமும்‌ (?) இருந்து உயிர்ப்பு அற்ற காகித மலர்களாக உலவும்‌ 
அலிகளின்‌ அவல வாழ்வு வித்தியாசமான பார்வையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


10 


அலிகள்‌, ஆண்பாலா? பெண்பாலா? இவர்களை எப்பாலில்‌ கூறுவது?. எத்திணையில்‌ 
கூறுவது? என்ற ஆராய்ச்சி மிகப்‌ பழங்காலத்தில்‌ நிலவி வந்துள்ளது. இவர்களை 
உயர்திணையில்‌ கூறுவது பால்‌ வழுவமைதி! சேனாவரையர்‌ 'பெண்மை திரிதலும்‌ 
உண்டேனும்‌, ஆண்மை திரிதல்‌ பெரும்பான்மை' என்று தொல்காப்பியத்‌ தொடர்‌ 
ஒன்றிற்குப்‌ பொருள்‌ விரிப்பார்‌. பெண்மை குறைந்து, ஆண்தன்மை மிக்கதை அலி 
என்ற சொல்லாலும்‌, ஆண்தன்மை குறைந்து பெண்தன்மை மிக்கதைப்‌ பேடி என்ற 


சொல்லாலும்‌ குறிப்பர்‌. 


கூத்துக்களில்‌ ஒருவகையான பேடிக்கூத்து பற்றிச்‌ சிலப்பதிகாரம்‌ கூறுகிறது. ஆண்மை 
ரிந்த பெண்மைக்‌ கோலத்துக்கூத்தாகும்‌ . பெண்‌ தன்மை மிகுர்‌ ண்‌ தன்மை 
ந்த த்து த்தாகு து த்‌ குந்து ஆணத 
குறைந்தவனைப்‌ பேடி என்கிறது நாலடியார்‌. 


புராண இதிகாச காலங்களிலிருந்தே அலிகளும்‌ பேடிகளும்‌ இருந்துள்ளனர்‌. அரவான்‌, 
அர்ச்சுனன்‌ மற்றும்‌ பேடியோடு கலவியில்‌ ஈடுபட்ட கண்ணன்‌, பேடிக்கூத்து ஆடிய 


மன்மதன்‌ எனப்‌ பட்டியல்‌ நீளும்‌. 


அலிகள்‌ வீரஞ்செறிந்தவர்களாக வாழ முடியும்‌ என்பதற்கு வரலாற்றுச்‌ சான்றாக 
இருந்தவன்‌ மாலிக்காபூர்‌ ! 


இவ்வாறு கடவுள்‌ முதல்‌ மனிதர்வரை அலிகள்‌ பற்றிய வாழ்க்கை அவ்வப்போது 
புராண இதிகாச வரலாற்று நிகழ்ச்சிகளில்‌ இடம்பெற்றுள்ளது. ஷேக்ஸ்பியரது நாடகங்‌ 
கள்‌ ஒருசிலவற்றில்‌ அலிகள்‌ நாடக மாந்தராகியுள்ளனர்‌. 


நம்‌ தமிழ்‌ இலக்கியத்துள்ளும்‌ அலிகள்‌ வாழ்க்கை யைச்‌ சிலர்‌, குறுநாவலாகவும்‌, 


கவிதையாகவும்‌ தீட்டிக்‌ காட்டியுள்ளனர்‌. எழுத்தாளர்‌ சு. சமுத்திரத்தின்‌ இப்புதினம்‌ 
அலிகள்‌ வாழ்க்கையை முழுப்பார்வையுடன்‌ காட்டும்‌ புதினமாகும்‌. இந்‌ நாவலில்‌, 


சுயம்புவை 'வாடாமல்லி'யாகக்‌ காட்டுகிறார்‌. குடும்ப வாழ்க்கை , பொதுவாழ்க்கை, 
தனிப்பட்ட வாழ்க்கை என்ற மூன்றிலுமாக அழுந்தி வாடி வதங்கிய சுயம்புவை 


'வாடாமல்லியாக வழங்கியுள்ளார்‌. 


சுயம்புவிடம்‌, பத்து வயது முதலே காணப்பட்ட இயல்பு, பொறியியல்‌ கல்லூரிக்குப்‌ 
போன புதிதில்‌ அவன்‌ தன்னை உணர்ந்த நிலை, பின்‌ அவனுள்‌ இருக்கும்‌ ஏதோ 


11 


ஓருணர்வு - அவன்‌ தனியே இனங்‌ குறிக்கப்படல்‌ - பேருந்தில்‌ செல்லும்‌ போது, 
கல்லூரி கலாட்டாவின்போது கிராம மக்களின்‌ பார்வையில்‌ படும்போது, குடும்பத்தில்‌ 
சகோதரி திருமணத்தின்போது, காவல்காரர்களின்‌ கண்ணில்‌ படும்போது - இப்படிச்‌ 


சென்ற இடங்களில்‌ எல்லாம்‌ அவனது பண்பைக்‌ காட்டுவதாக இருப்பது எது? 


என்பதை அவனுள்‌ ஏற்படும்‌ பாலின மாற்றத்தினூடே விரியும்‌ நிகழ்ச்சிகளாகச்‌ 
சித்திரித்துக்‌ காட்டுவதில்‌ வெற்றி பெற்றுள்ளார்‌ படைப்பாளர்‌. 


கல்லூரியில்‌, ஆண்களின்‌ வேங்கைத்தனமான உடம்பை வேட்கைத்‌ தனமாய்‌ 


வேடிக்கையோடு பார்ப்பதும்‌, பெண்களோடு பெண்ணாக ஒட்டி நிற்பதும்‌ சுயம்புவை 
அலியாகவும்‌, பெண்மை அவாவும்‌ பேடி யாகவும்‌ (Hermaphrodite) ஆகிய இரு 
நிலைகளுக்கும்‌ ஆளானதைக்‌ காண முடிகிறது. கிராமத்துப்‌ பெண்கள்‌ பார்வையில்‌ 


'பொம்பளைக்‌ கள்ளனாகவே' தெரிகிறான்‌ சுயம்பு. 


பெண்மையைச்‌ சிறையிட்ட, ஆண்‌ உடம்பு பூண்ட சுயம்புவின்‌ வாழ்க்கை 


நடப்பியல்படக்‌ கூறப்பட்டுள்ளது. சுயம்பு சேலை கட்டிப்‌ பார்ப்பதும்‌, தன்னை 
பொம்பளை எனக்‌ குடும்பத்தாரிடம்‌ கூறிக்கொள்வதும்‌ - அக்குடும்பத்‌ தில்‌ ஏற்பட்ட 
ஒரு மகாராஷ்டிர பூகம்பம்‌. 


சுயம்புவை விரும்பும்‌ உறவுப்‌ பெண்ணிடத்துக்கூடக்‌ காதலைப்‌ பேசாமல்‌, நெற்றி 
வகிடு எடுப்பது, சேலை கட்டுவது ஆகிய இவற்றையே பேசித்‌ தன்னை அவள்‌ 
இனமாகக்‌ கருதுவதும்‌, கல்லூரி நண்பனான 'டேவிட்‌' டிடம்‌, சுயம்பு , கைக்கிளை 
உணர்வு கொள்வதும்‌, சகோதரி திருமணம்‌ நடக்க இருந்த சூழ்நிலையில்‌ கதவைத்‌ 
தாழிட்டுக்கொண்டு யாருக்கும்‌ தெரியாமல்‌ சேலை கட்டிக்கொள்வதும்‌, நகைகள்‌ 
அணிந்து கொள்வதுமான அவனுடைய அகப்புற மாற்றங்கள்‌ பாலின மாற்றத்தை 
மெல்ல மெல்ல வெளிப்படுத்துதற்கான அறிகுறிகள்‌. இவற்றின்‌ எதிரொலியாக, தன்‌ 
சகோதரிக்கு நடக்க இருந்த மணநாளன்று, மணமகன்‌ வீட்டாரிடம்‌ தன்னைப்‌ 
பெண்ணுக்குத்‌ தங்கச்சி என்று பறைசாற்றிக்‌ கொண்டவன்‌. அவர்களிடம்‌, சில சமயம்‌ 
பேண்ட்‌ போடுவேன்‌; சில சமயம்‌ சேலை கட்டுவேன்‌. ரெண்டுமே பிடிக்கும்‌' 
என்கிறான்‌. விளைவு? அவனுடைய சகோதரி, தன்‌ திருமணம்‌ நின்றுபோனதே என்று 


கவலைப்படாமல்‌, சுயம்பு இப்படி மாறிவிட்டதற்காக வருந்தித்‌ தற்கொலை செய்து 


12 


கொள்வது ஓர்‌ அசலான பார்வை. 


சுயம்புவிடம்‌ காணப்பட்ட இந்தப்‌ போக்கு, சுயம்புவின்‌ அண்ணி கோமளம்‌ தன்‌ 


கணவன்‌ அறுமுக பாண்டியிடம்‌, உளவியலான அச்சத்தை ஏற்படுத்த, கணவனும்‌ 


சுயம்பு போலவே இருந்துவிடுவானோ என எண்ணி, 'பெண்டாட்டியிடம்‌ புருஷனாக 


இருக்கோ மான்னு பாருங்கோ" என்று சொல்லவைப்பது இயற்கை யானது. 


வீட்டைப்‌ பிரிந்த சுயம்பு, சென்னை சென்று அலிக்‌ கூட்டத்தாரோடு கலந்து 
விடுகிறான்‌. அவர்கள்‌ பார்வையில்‌, சுயம்பு , 'பானையா மாறுமுன்னே எடுத்து 
வந்துவிட்ட பச்சை மண்‌!' கதை டெல்லிவரை நீள்கிறது. அலிகளோடு அலிகளாய்‌ 
டெல்லியில்‌ அவனும்‌ ஒருவன்‌....! அங்கு, அலிகளின்‌ தர்பாரை நடத்திக்‌ கொண்டிருந்த 
அல்லிராணி கங்காதேவியின்‌ கரையில்லாச்‌ சொத்துக்கு வாரிசாகிறான்‌ சுயம்பு . சுயம்பு 
'மேகலை' என்று பெயர்‌ சூட்டப்‌ பெறுகிறான்‌. இதுநாள்‌ வரை கண்ணீர்‌ சிந்திய அவலச்‌ 
சுரப்பி, அலிகளின்‌ அவலம்‌ தீர்க்கும்‌ அமுதசுரபி யாகியது! 


அலிகளின்‌ வாழ்க்கையை இவ்வளவு துல்லியமாகக்‌ காட்டிவிட முடியுமா? அவர்களின்‌ 
பண்பாட்டையும்‌, சமுதாயத்தில்‌ சரியாகக்‌ காலூன்றாத அவர்களின்‌ அவல 
நிலையையும்‌ இவ்வாறு எழுத முடியுமா? முயன்றிருக்‌ கிறார்‌ சமுத்திரம்‌; வெற்றியும்‌ 
பெற்றிருக்கிறார்‌. அலிகள்‌ வசிக்கும்‌ இடங்கள்‌, சூழ்நிலைகள்‌, விழாச்‌ சடங்குகள்‌ 
ஆகியவை நன்கு உணர்த்தப்பட்டுள்ளன. அலிகளைப்‌ பற்றிய சமுதாயப்‌ 
பொறுப்புணர்ச்சியும்‌, மனித நேயமும்‌ மிகுந்த அக்கறையோடு இந்நாவலில்‌ 
கூறப்பட்டுள்ளன. டேவிட்‌, பச்சையம்மா ஆகியோர்‌ அலிகள்‌ பற்றி ஆங்காங்கே 
கூறியிருப்பது இரக்கத்தை வரவழைப்பதாகும்‌. அதேபோல்‌, டி.வி.யில்‌ சுயம்பு, அலிகள்‌ 
சார்பில்‌ பேசுவதும்‌ சமூகத்தில்‌ அப்பிரிவினர்‌ மதிக்கப்பட வேண்டும்‌ என்பதை 


உணர்த்துகிறது. 


தோழர்‌ சு. சமுத்திரத்தின்‌ புதினம்‌ இப்படித்தான்‌ இருக்கும்‌ என்று முத்திரை 


குத்திவிடலாம்‌. கிராமியப்‌ பின்னணியைப்‌ பகட்டாகப்‌ புனையாமல்‌, பட்டவர்த்தன 


மாகக்‌ கூறுவது இவருக்குக்‌ கைவந்த கலை. அசலுக்கு அணிகலன்‌ பூட்டிப்‌ பார்க்காதது 
இவரது நடை. இவர்‌ தமிழ்ப்‌ புதின உலகில்‌ தனியாக மணக்கும்‌ காட்டுச்‌ செடி'. அதன்‌ 


வாசம்‌, இவருக்குத்‌ தொலைதூரப்‌ பார்வையையும்‌ தந்துள்ளதை இப்புதினத்தால்‌ 
அறியலாம்‌. 


இவற்றின்‌ அடிப்படையில்‌, தமிழில்‌ ஒரு புதிய கருப்‌ பொருளைச்‌ சமூகச்‌ 
சிந்தனையோடு அணுகிய இவருக்கு, 'தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகம்‌' நன்றி சொல்ல 


வேண்டும்‌. 


26, பங்காரு குடியிருப்பு, இராம. குருநாதன்‌. 
கே.கே. நகர்‌, சென்னை - 78. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 1 


சுயம்பு அந்த சூட்கேஸைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்த விதம்‌, அதுவே அவனைக்‌ 
கெளவிக்‌ கொண்டிருப்பது போல்‌ தோன்றியது. 


ஒரு கையால்‌ பிடிக்க வேண்டிய சூட்கேஸை முதுகில்‌ சார்த்தி வைத்துக்‌ கொண்டு 


பின்புறமாய்‌ இரண்டு கைகளையும்‌ தோள்‌ வழியாய்க்‌ கீழே கொண்டு போய்‌, அதன்‌ 


சின்னப்‌ பிடியில்‌ பெரிய 'பிடி' போட்டு, எதுவும்‌ பிடிபடாதவன்‌ போல்‌, அந்தத்‌ 
தார்ச்சாலையில்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாய்‌ அலைமோதினான்‌. சிறிது நேரத்தில்‌ 


பெட்டியைப்‌ பிடித்த இரு கரங்களையும்‌ விடுவித்து, தலையில்‌ வைத்த போது அந்தப்‌ 
பெட்டி கீழே விழுந்து சத்தம்‌ போட்டது. அது புரியாமலே, அவன்‌ அங்குமிங்குமாய்ச்‌ 


சுற்றினான்‌. பிறகு மீண்டும்‌, இரு கரங்களையும்‌ பின்புறமாய்க்‌ கொண்டு போய்‌, 


விரல்களை மடக்கிக்‌ கொண்டான்‌. பெட்டியை மீண்டும்‌ பிடித்திருப்பதாக அவனுக்கு 


ஒரு அனுமானம்‌. 


13 


மேற்கும்‌, கிழக்குமாய்‌, போய்க்‌ கொண்டிருந்த அந்த தார்ச்சாலையைப்‌ போலவே, அதே 


கனத்தில்‌ அந்தகாரமான இருள்‌. அந்தப்‌ பகுதி முழுவதையும்‌ ஆட்டி வைத்துக்‌ 
கொண்டிருந்த அசுரத்தனமான இருள்‌. பேய்‌ இரைச்சலான காற்று. அதற்கு 
ஏற்றாற்போல்‌ பேய்த்தனமான ஆடும்‌ சவுக்கு மரங்கள்‌. தொலைவிலுள்ள ஒரு 


குட்டையில்‌ 'அய்யோ... அய்யோ' என்பது மாதிரியான தவளைக்‌ கத்தல்கள்‌. அந்தப்‌ 


பகுதி முழுவதுமே, மேலே கறுப்புக்‌ குகை போன்ற ஆகாய மூடியால்‌ அடை- 


14 


பட்டிருப்பது போன்ற தோற்றம்‌... பல்வேறு மரங்கள்‌, இருட்கோடுகளாய்‌, இருளின்‌ 


அடர்த்தியை கூட்டிக்‌ கொண்டிருந்தன. ஆனாலும்‌ ஆங்காங்கே மின்மினிப்‌ பூச்சிகள்‌ 
சின்னச்‌ சின்ன ஒளி முத்துக்களைச்‌ சிதறிக்‌ கொண்டிருந்தன. அவ்வப்போது மேகம்‌ 
சினந்து காட்டிய உயரவாக்கிலான மின்னல்‌ பல்வரிசையின்‌ ஒளி பட்டு தரையில்‌ 
கிடந்த சில ஜரிகைக்‌ காகிதங்கள்‌ ஒளி வடிவில்‌ ஒளிர்ந்தன. 


சுயம்பு, தலையை மேலும்‌ கீழுமாய்‌ பக்கவாட்டிலும்‌ ஆட்டிக்‌ கொண்டான்‌. 
உடம்புக்குள்‌ சிறைப்பட்ட ஏதோ ஒன்றை விடுவிக்கப்‌ போவதுபோல்‌, வாயகல, நின்ற 
இடத்திலேயே நின்றான்‌. பின்னர்‌ அந்த 'ஏதோ ஒன்றுக்குள்‌' சிறைபட்ட மேனிக்காக 
விடுதலைப்‌ போராட்டம்‌ நடத்துவது போல்‌ அங்குமிங்குமாய்‌ தன்னை உதறிக்‌ 


கொண்டான்‌. அந்த உடம்பிற்கும்‌ தனக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை என்பதுபோல்‌ தலையை 
தனிப்படுத்திக்‌ காண்பித்தான்‌. கைகளை ஒன்றுடன்‌ ஒன்று மோத விட்டான்‌. 
உதடுகளைக்‌ கடித்துக்‌ கொண்டான்‌. பிறகு அப்படியே அங்குலம்‌ அங்குலமாய்க்‌ 
குனிந்து தலை எது, கால்‌ எது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி, குவியலாய்க்‌ கீழே 
கிடந்தான்‌. அதுவும்‌ அந்தச்‌ சாலையின்‌ நடுப்பகுதியிலேயே. அப்படியாவது எந்த 
லாரியோ, அல்லது காரோ தன்‌ மீது மோதி, தலையைச்‌ சக்கரத்தோடு கொண்டு 


போகட்டும்‌ என்பது மாதிரியான முடக்கம்‌. 


தொலைதூரத்தில்‌ ஒளி தோன்றியது. மிகச்‌ சின்னதாய்த்‌ தோன்றிய அந்த ஒளி, சிறிது 
நேரத்தில்‌ மேலே நெற்றிக்‌ கண்ணாகவும்‌, கீழே சாதாரணக்‌ கண்களாகவும்‌ காட்டின. 
அவை நெருங்க நெருங்க, தாலாட்டு மாதிரியான ஒரு சத்தம்‌. சிறிது நேரத்தில்‌ அதற்கு 


மாறான சப்தமாகவும்‌ ஒலித்தது. அந்த மூன்று ஒளிக்‌ குவியல்களும்‌ ஒரு பெரிய 
உருவத்தை இழுத்துக்‌ கொண்டு வருவதுபோல்‌ தோன்றியது. 


சுயம்பு அப்படியே உட்கார்ந்திருந்தான்‌ - வருவது வரட்டும்‌, தருவது தரட்டும்‌ என்பது 
மாதிரி. ஆனாலும்‌ அந்த மரண நெருக்கத்தில்‌ அக்காவின்‌ நினைவு, அண்ணன்‌ 
பிள்ளைகளின்‌ ஞாபகம்‌, அம்மாவைப்‌ பற்றிய தாகம்‌, அண்ணனிடம்‌ திட்டு வாங்க 


வேண்டுமென்ற ஆசை, அப்பாவிடம்‌, சாட்டைக்‌ கம்பால்‌ அடிவாங்கி, தான்‌ செய்த 


காரியத்திற்கு தண்டனையை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற மாறுவேடமோ 


அல்லது சுயவேடமோ போட்ட மன உளைச்சல்கள்‌... 


குவியலாய்க்‌ கிடந்த சுயம்பு, மீண்டும்‌ மானுடமாய்‌ மீண்டது போல்‌, வளைந்து 


15 


வளைந்து எழுந்தான்‌. தொலைவில்‌ வருவதை அடையாளம்‌ கண்டுபிடித்து, கண்களை 
அகலமாக்கியபடியே சாலையின்‌ ஓரத்திற்கு வந்தான்‌. அவனை நெருங்கிவிட்ட அந்தப்‌ 
பெரிய உருவம்‌, அவனைப்‌ பொருட்படுத்தாமல்‌ ஓடியது... ஆனாலும்‌ லேசாய்‌ 
நிற்பதுபோல்‌ ஒரு பாவலாக்‌ காட்டியது. கீழே நிற்பவர்கள்‌ தாவி, தன்‌ மீது 
விழுந்துவிடக்‌ கூடாது என்பதற்காக, எல்லாப்‌ பேருந்துகளும்‌ செய்வது போன்ற 
பாவலாதான்‌. அவன்‌, அதன்‌ அருகே நெருங்கப்‌ போன போது, அது பாவலாவை 
பாய்ச்சலாக்கியது. ஆனாலும்‌, நடுச்சாலையில்‌ எதையோ ஒன்றைக்‌ கண்டு, அது 


நின்றது. மனிதர்‌ என்றால்‌ நின்றிருக்காது. ஆனால்‌ அது ஒரு அழகான சூட்கேஸ்‌. அதை 
'லக்கேஜாக்காமல்‌' போவது அந்தப்‌ பேருந்துக்குப்‌ பிடிக்கவில்லை. இதற்குள்‌, அவன்‌ 


எக்கி எக்கி ஓடி அந்தப்‌ பேருந்தின்‌ முன்னால்‌ போய்‌ நின்றான்‌. ஓட்டுநர்‌, தன்னைப்‌ 


பார்க்காமல்‌ கீழே பார்ப்பதைப்‌ பார்த்து அவனும்‌ தனது பார்வையை அவர்‌ 
பார்வையில்‌ தொடர விட்டான்‌. அது தன்னுடைய சூட்கேஸ்தான்‌ என்று அரை 
நிமிடத்தில்‌ அனுமானித்து, அதைத்‌ தூக்கி மார்போடணைத்துக்‌ கொண்டு நிமிர்ந்த 
போது பேருந்து உருமியது. அவன்‌ அந்தப்‌ பெட்டியை இரு கையாலும்‌ தூக்கியபடியே 
சைகை செய்தான்‌ - அதை ஓட்டுனருக்குக்‌ கொடுக்கப்‌ போவது போல்‌. உடனே 
"ஏறுய்யா சீக்கிரம்‌" என்ற முகமறியாச்‌ சத்தம்‌. அவன்‌ அந்தப்‌ பெட்டியை மீண்டும்‌ 
பின்புறமாய்‌ வளைத்துப்‌ பிடித்துக்‌ கொண்டு பேருந்தின்‌ பக்கத்து முன்‌ வாசலில்‌ 
நுழையாமல்‌, பின்வாசலை நோக்கி நிதானமாக நடந்தான்‌. இந்த மாதிரிச்‌ சமயங்களில்‌ 


எல்லாப்‌ பேருந்துகளுக்கும்‌ எப்படிப்பட்ட கோபம்‌ வருமோ, அப்படிப்பட்ட கோபத்தில்‌ 


அந்தப்‌ பேருந்தும்‌ உறுமியபடியே ஓடப்போனது. கொஞ்சம்‌ ஓடியது. உடனே அவன்‌ 
அதன்‌ பின்னால்‌ தலைதெறிக்க ஓடி, பின்‌ வாசலைக்‌ கடந்து, முன்‌ வாசலில்‌ முதல்‌ 
படியை மிதித்த போது, "ஒப்பன்‌ வீட்டு பஸ்ஸுன்னு ஒனக்கு நெனப்பா" என்று ஒரு 
குரல்‌ சத்தம்‌ போட்டபோது, அது தன்னைத்தானோ என்பதுபோல்‌ டிரைவர்‌ பஸ்ஸை 
நிறுத்தினான்‌. மீண்டும்‌ "ஏறய்யா" என்ற ஒரு உள்ளிருப்பு அதட்டல்‌. அதன்‌ ஆகர்ஷண 
சக்தியால்‌ ஈர்க்கப்பட்டவன்‌ போல்‌, பெட்டியை ஒரு கைக்கு மாற்றிக்‌ கொண்டு, அந்தப்‌ 
பேருந்துக்கு தார்ச்சாலை போட்டது மாதிரியான கருப்புக்‌ கைப்பிடியைக்‌ 


கைப்பற்றியபடியே உள்ளே போனான்‌. 


அந்தப்‌ பேருந்துக்குள்‌, பயணிகள்‌ ஆண்வாரியாகவும்‌, பெண்வாரியாகவும்‌, 
அர்த்தநாரீசுவரவாரியாகவும்‌ மண்டிக்‌ கிடந்தார்கள்‌. மூன்று ஆண்வரிசை 
இருக்கைகளில்‌ ஆண்‌ பெண்‌ ஜோடிகள்‌. ஒன்றில்‌ இன்னொருவரும்‌ உட்காரலாம்‌ 


என்பது மாதிரியான 'நெருக்கம்‌'. இன்னொன்றில்‌ ஆண்‌ ஆசாமி கீழே விழப்போவது 


16 


மாதிரியான இட நெருக்கடி. மற்ற இருக்கைகளில்‌ பல்வேறு வகையான தொப்பிகள்‌, 
குல்லாய்கள்‌, வெறுந்தலைகள்‌, மொட்டைத்‌ தலைகள்‌, முடி அழகுகள்‌. மகளிர்‌ 
பகுதிகளிலும்‌, இதே விகிதாச்சாரம்‌. ஒருத்தி குளிருக்காக உடம்பைத்‌ தலையோடு 
சேர்த்து முக்காடு போட்டு முன்னிருக்கையின்‌ பின்புறக்‌ கம்பிக்கு அப்பாலும்‌, பாதி 
உடம்பைப்‌ போட்டிருந்த விதம்‌, பதினாறு முழப்‌ பட்டுப்‌ புடவையை நீள வாக்கில்‌ 


மடித்து அந்தக்‌ கம்பியில்‌ தொங்கப்‌ போட்டதுபோல்‌ இருந்தது. இன்னொருத்தியான, 
இளஞ்சிட்டு, ஜன்னலோர இருக்கையில்‌ தனித்திருந்து தூங்காமல்‌ தூங்கி சுகம்‌ 
பெற்றுக்‌ கொண்டிருந்தாள்‌. ஒரு கிழவியம்மா, தனது இருக்கைக்கு முன்‌ பக்கமுள்ள 
இருக்கையில்‌ கம்பியில்‌ சாய்ந்து தூங்கிக்‌ கொண்டிருந்த ஒரு சிறுமியின்‌ சட்டையைப்‌ 
பற்றுகோலாய்‌ பற்றியபடியே தூக்கத்தில்‌ தலையை மேலும்‌ கீழும்‌ போட்டாள்‌. 
இதனால்‌ அந்தச்‌ சிறுமியின்‌ தலை கீழும்‌ மேலுமாய்‌ ஆடியது. அதனாலும்‌, 
இருவருக்கும்‌, 'சடைத்தனமான' தூக்கம்‌. ஒரு தாய்க்காரி அக்கம்‌ பக்கம்‌ பார்த்தபடி, 


மகளின்‌ மாராப்பை அகலப்படுத்தி விட்டாள்‌. 


மங்கலான விளக்கில்‌, அந்தப்‌ பேருந்துக்குள்‌ இருந்த தூங்காத கண்கள்‌ அத்தனையும்‌ 
ஒரு கையில்‌, சூட்கேஸைத்‌ தூக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டு மறு கையால்‌ மேல்‌ கம்பியைப்‌ 
பிடித்துத்‌ தடுமாறிய அவன்‌ மீது மொய்த்தன. அவன்‌ ஓரளவு தன்னை நிலைப்படுத்திய 
போது, பாதிக்‌ கண்கள்‌ திரும்பின. ஆனாலும்‌, மீதிக்‌ கண்கள்‌ அவன்‌ உட்காருவது 
வரை, திசைமாறப்‌ போவதில்லை என்பது போல்‌, ஒரு மனிதநேய வீச்சோடு, அவன்‌ 
மீதே நிலை கொண்டன. அவனோ, பார்த்த கண்களைப்‌ பார்க்காமல்‌, பாராத 
கண்களையே பார்த்தான்‌. ஆண்‌ வரிசையில்‌, அவன்‌ கண்‌ போகவில்லை. 
தாய்க்குலத்தின்‌ வரிசையையே மாறி மாறிப்‌ பார்த்தான்‌. அந்த இளஞ்சிட்டு 
தனித்திருந்த இடத்தை தனித்துப்‌ பார்த்தான்‌. பேருந்தின்‌ குலுக்கலுக்கு ஏற்ப குலுங்கிய 


உடம்பைக்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்துக்‌ கொண்டே, மேல்‌ கம்பியைப்‌ பிடித்த கையை 


அதன்மேல்‌ சக்கரம்‌ போல்‌ உருள வைத்துக்‌ கொண்டு, இடத்தைக்‌ கண்டுவிட்ட 


திருப்தியில்‌ கால்களை நகர்த்தினான்‌. இந்த இளஞ்சிட்டின்‌ இருக்கை அருகே வந்ததும்‌ 
மேல்பிடியைச்‌ சட்டென்று விட்டுவிட்டு, தடுமாற்றத்துடன்‌, அந்த இருக்கையின்‌ 


பிடியைப்‌ பற்றிக்‌ கொண்டே, அவள்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்தான்‌. சும்மா 'சிவனே' என்று 


உட்காரவில்லை. உட்கார்ந்த வேகத்திலேயே, அவளின்‌ இரட்டைச்‌ சடைப்‌ 


பின்னலுக்கு மேல்‌ இன்னொரு இரட்டைச்‌ சடை போல்‌ காட்சியளித்த பூப்பின்னலை 


உற்று உற்றுப்‌ பார்த்தான்‌. முல்லைப்பூ பின்னல்‌. பிறகு ஆச்சரியம்‌ தாங்காமல்‌ அவள்‌ 


17 


காதுகளில்‌ வெள்ளை மீன்‌ வடிவத்தில்‌ தொங்கிய தொங்கட்டான்களைச்‌ சிறிது 
நெருங்கிப்‌ பார்த்தான்‌. அவளாலோ, அல்லது அவளின்‌ அலங்காரத்தாலோ 
ஈர்க்கப்பட்டவன்‌ போல்‌ அவள்‌ உச்சந்தலையின்‌ மத்தியில்‌ பொருத்தப்பட்ட ஒரு 


சிவப்பு வளைவையும்‌ சிறிது நேரம்‌ பார்த்தான்‌. 


அந்தப்‌ பேருந்தின்‌ ஓட்டுநர்‌, திரும்பிப்‌ பார்த்தார்‌. பிறகு வலது பக்கமுள்ள 
வெளிக்கண்ணாடியில்‌ தொலைக்‌ காட்சிப்‌ பெட்டியைப்‌ பார்ப்பதுபோல்‌ பார்த்தபடியே 


வண்டியை ஓட்டினார்‌. 'ஒலியும்‌ ஒளியுமோ - அல்லது அவை, தேவையற்ற 


காட்சியோ'... அவர்‌ தனது எதிர்பார்ப்புக்‌ கூடக்கூட, பேருந்தின்‌ வேகத்தைக்‌ 


குறைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. இதே போல்‌ 'விழித்திருக்கும்‌' பயணிகளும்‌ அந்த 
இருக்கையை எதிர்பார்ப்போடும்‌ ஏக்கத்தோடும்‌ பார்த்தார்கள்‌. 'காலம்‌ கலிகாலம்‌. 
கண்ணு முன்னாலயே நடக்குது' என்று ஒரு தாத்தா, பாட்டிக்குச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதே சமயம்‌, பாட்டி, அவர்‌ தன்னைப்‌ பார்க்காமல்‌ எங்கேயோ 
பார்க்கிறாரே என்பது மாதிரி அவர்‌ தலையைத்‌ தன்‌ பக்கம்‌ திரும்பிவிட்டாள்‌. பலர்‌, 
அவனும்‌ அவளும்‌ மேற்கொண்டு என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌ என்பதுபோல்‌ 
ஆவலுடன்‌ காத்திருந்தார்கள்‌. அவர்களின்‌ கண்களுக்கு மட்டும்‌ பேசும்‌ சக்தியிருந்தால்‌ 
அவன்‌ பக்கத்தில்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தவளின்‌ காதில்‌, 'இன்னுமா தூக்கம்‌?... 
இதுக்குமா தூக்கம்‌?" என்று கத்தியிருப்பார்கள்‌. ஒரு நடுத்தர ஜோடியின்‌ 
வாட்டசாட்டமான ஆண்‌ பிறவி, தனது மனைவியைப்‌ பார்த்து "அங்கே பாரு... 
சொல்லி வச்சு தனித்தனியா பஸ்ல ஏறி, இப்போ ஒண்ணா உட்கார்ந்து உரசிக்கிட்டு" 
என்று அவர்களைப்‌ பார்த்தபடியே பேசினார்‌. மனைவி அவரது கண்களைத்‌ 


திருப்புவதற்காக, தலைமுடியைப்‌ பிடித்திழுத்தாள்‌. பிறகு "நீங்கள்‌ செய்யாததா?" 


என்றாள்‌. அப்புறம்‌ உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டே, "நாம்‌ செய்யாததா" என்று தன்‌ 


பேச்சு சாசனத்திற்குத்‌ தானே ஒரு திருத்தம்‌ கொண்டு வந்த போது... 


ஜன்னல்‌ கம்பிகளில்‌ முகம்‌ போட்டுக்‌ கிடந்த அந்தப்‌ பெண்‌, ஏதோ ஒரு வாடை பட்டு 
அதை உணர்ந்தவள்‌ போல்‌ கண்‌ விழித்தாள்‌. பக்கத்தில்‌ இருப்பவனை 'அண்ணனோ' 
என்பது மாதிரி கண்களைக்‌ கசக்கிப்‌ பார்த்தாள்‌. பிறகு அவன்‌ இல்லை என்று 
அறிந்ததும்‌, சட்டென்று எழுந்தாள்‌. அப்படியும்‌ அசைவற்று இருக்கும்‌ அவனைப்‌ 
பார்த்துவிட்டு, 'இந்த அநியாயத்தைப்‌ பார்க்க யாரும்‌ இல்லையா?' என்பது போல்‌, 


சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. பிறகு பின்பக்கமாய்த்‌ திரும்பி, "எண்ணா... எண்ணா" என்று 


18 


கத்தினாள்‌. அந்தப்‌ பேருந்தின்‌ 'கடைமடை' இருக்கையில்‌ துள்ளித்‌ துள்ளி விழுந்தும்‌, 
தூக்கம்‌ கலையாமல்‌ கிடந்தவன்‌, எத்தனையோ சத்தங்களுக்கு ஈடு கொடுத்தவன்‌, 
இப்போது அலறியடித்து எழுந்தான்‌. இதற்குள்‌ அவளும்‌ அந்த இடத்தை விட்டு, அவசர 
அவசரமாக வெளியே வரப்‌ போனாள்‌. ஆனால்‌, அவனோ, இரண்டு கால்களையும்‌ 


முன்னிருக்கையின்‌ முதுகில்‌ குவித்து வைத்துக்‌ கொண்டு, அவளுக்கு வழியடைத்தான்‌. 


அவள்‌ குரலால்‌, அத்தனை தூங்கிய கண்களும்‌ இப்போது தத்தம்‌ தலைகளில்‌ 
தொங்குவது போல்‌ எழுந்து நின்று குனிந்து பார்த்தன. கடைமடைப்‌ 
பகுதியிலிருந்தவன்‌ ஓடுகிற பேருந்துக்குள்ளேயே ஓடி, அதனால்‌ சிறிது இடறி, அவள்‌ 


பக்கம்‌ போனான்‌. அவள்‌ உட்கார்ந்திருப்பவனை உஷ்ணமாகப்‌ பார்த்தபோது- 


ஓடி வந்தவன்‌, உட்கார்ந்திருப்பவனை அவன்‌ முடியைப்‌ பிடித்தே தூக்கி நிறுத்தினான்‌. 
அப்படி நிறுத்தப்பட்டவனுக்குக்‌ கால்‌ விநாடி கூட கருணை காட்டாமல்‌ அவன்‌ 


தலையை முன்னிருக்கைக்‌ கம்பியில்‌ போட்டுப்‌ போட்டு மோதவிட்டான்‌. அவனும்‌ 


ரத்தச்‌ சொட்டோடு அடித்தவன்‌ இழுத்த இழுப்பிற்கு உடன்பட்டபோது, இவன்‌ அவன்‌ 


தலைமுடியைப்‌ பிடித்து பின்புறமாக வளைத்து, தனக்கு வசதியாக வைத்துக்‌ கொண்டு, 
அவன்‌ மூக்கையும்‌ வாயையும்‌ சேர்த்துக்‌ குத்தினான்‌. காலை மடக்கி வைத்து, வயிற்றில்‌ 
உதைத்தான்‌. ஆனால்‌, அடிபட்டவனோ எந்த எதிர்ப்பையும்‌ காட்டவில்லை - 'இன்னும்‌ 


அடி' என்பது போல்‌. 


எல்லோரும்‌ 'அச்சோ' போட்டார்களே தவிர, அசையவில்லை. ஓட்டுநர்‌, வண்டியைச்‌ 
சீராக விட்டபடியே கண்ணாடியில்‌ சண்டைக்‌ காட்சிகளைப்‌ பார்த்தார்‌. இன்னும்‌ 
உச்சக்கட்டம்‌ வரவில்லை என்றும்‌, அப்படி வந்தால்தான்‌ நிழல்‌ முகங்களை 


விட்டுவிட்டு, நிஜ முகங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற நிதானம்‌. ஆனாலும்‌, இடது 


பக்க வரிசையில்‌ உட்கார்ந்திருந்த அதே நடுத்தர வயது மனிதரால்‌ பொறுக்க 
முடியவில்லை. மனைவி பிடித்திழுத்த கையை இன்னொரு கையால்‌ விலக்கிவிட்டு, 


அடிதடி இடத்திற்குப்‌ பாய்ந்தார்‌. அடித்தவனுக்கும்‌ அடிபட்டவனுக்கும்‌ இடையில்‌ 
நின்று கொண்டே அதட்டினார்‌. 


"ஏய்யா இப்படி மிருகமாகுறே... என்னன்னு விசாரிக்காமல்‌ இப்படியா எடுத்த உடனே 
அடிக்கது" 


19 


"ஒங்க பெண்டாட்டி பக்கத்திலே இப்படி ஒருத்தன்‌ ஒட்கார்ந்தா, நீங்க 


பொறுப்பீங்களா?" 


"ஏங்க இங்க வாங்க... அந்த ஆளு அறிவில்லாமப்‌ பேசறான்‌. நீங்களுமா அறிவில்லாம 


நிக்கது?" 


"இந்தாம்மா... அவன்‌ இவன்னு பேசாதீங்க... இவன்‌ ஒங்களை இப்படிப்‌ 
பண்ணியிருந்தா..." 


"பண்ணியுமாச்சு... குதிரையுமாச்சு... மொதல்ல அந்தப்‌ பொண்ணை விசாரி... அவளே 
திட்டம்‌ போட்டு சோடி சேரச்‌ சொல்லியிருக்கலாம்‌. இப்போ ஒன்னைப்‌ பார்த்து 
பயத்துல அந்த அப்பாவியக்‌ காட்டிக்‌ கொடுக்கலாம்‌. ஊரு ஒலகத்துல பார்க்கத்தானே 


செய்யுறோம்‌?" 


இப்போது, அடித்தவன்‌ உட்பட அத்தனை பேரும்‌, அந்த இளஞ்சிட்டை சந்தேகமாய்ப்‌ 
பார்த்தார்கள்‌. அவளோ, முகத்தைக்‌ கைகளால்‌ மறைத்துக்‌ கொண்டே விம்மி விம்மி 
வெடிவெடியாய்‌ அழுதாள்‌. அவள்‌ "உண்மை" சொல்லப்‌ போகிறாள்‌ என்று, 
எல்லோரும்‌ அந்தரங்க விருப்பத்தோடு பார்த்த போது, அவளோ, "சத்தியமாய்‌ எனக்கு 
எதுவும்‌ தெரியாது. இவன்‌ யாரோ? நான்‌ யாரோ?" என்று மாறி மாறியும்‌, மாற்றி 
மாற்றியும்‌ சொல்லி ஒவ்வொரு சொல்லுக்கும்‌ ஒவ்வொரு விதமாய்‌ அழுதாள்‌. 


அவனுக்கு - அதுதான்‌ அவளருகே உட்கார்ந்து அடிவாங்கிய சுயம்புக்கு அழுகை தாங்க 
முடியவில்லை. நிலைமை அவனுக்கு புரிவது போலிருந்தது. அடித்தவனை ஏறிட்டு 
நோக்கி விட்டு, அதே கண்களை அத்தனை பேர்‌ மீதும்‌ படரவிட்டு, அலங்கோலமாய்‌ 


விக்கி விக்கிச்‌ சொன்னான்‌. ரத்தக்கசிவு வாயோடு, திக்கித்‌ திக்கிச்‌ சொன்னான்‌. 


"அவள்‌ யாருன்னு எனக்குத்‌ தெரியாது... நானாத்‌ தான்‌ உட்கார்ந்தேன்‌." 


அடித்தவன்‌, மீண்டும்‌ அவனை அடிக்கப்‌ போன போது, அந்த நடுத்தர வயதுக்காரர்‌ 


20 


அவன்‌ தலையைப்‌ பிடித்துத்‌ தனது கக்கத்திற்குள்‌ வைத்துக்‌ கொண்டார்‌. அப்படியும்‌ 
அவன்‌ “நாலு பேரு தப்பாய்‌ நினைப்பாங்கன்னு நானே என்‌ ஸிஸ்டர்‌ பக்கத்தில 
உட்காரலே... இந்தப்‌ பயல்‌ என்னடான்னா... அநியாயம்‌ செய்தவனை விட்டுவிட்டு... 
என்னை மடக்குறது என்ன நியாயம்‌?" என்று இயலாமையில்‌ கத்தினான்‌. அந்த அம்மா 


வேறு, புருஷன்‌ பக்கத்தில்‌ கோபத்தோடு வந்து, சட்டைக்‌ காலரைப்‌ பிடித்தாள்‌. 


இதற்குள்‌ அந்த நடுத்தரம்‌, அடித்தவன்‌ மீது போட்டிருந்த பிடியை விட்டு விட்டு, அவன்‌ 


முதுகை பொறு பொறு என்பதுபோல்‌ தட்டிவிட்டு, அடிபட்டவனை கூர்மையாகப்‌ 
பார்த்தார்‌. மனைவியின்‌ கையை மடக்கி, ஒரு கையில்‌ வைத்துக்‌ கொண்டே அவனை 
சட்டைக்காலரைப்‌ பிடித்து கழுத்தோடு சேர்த்து இழுத்தார்‌. உடனே ஒரு பயணி 
இப்போது தான்‌ வீரம்‌ பிடர்‌ பிடித்து உந்த “இவன விடப்படாது" என்று இருந்த 
இடத்தில்‌ இருந்தபடியே கத்தினார்‌. அது காதில்‌ விழாதது போல்‌, கத்தியவரைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌, தன்னை மொய்த்த மனைவியை மீண்டும்‌ தள்ளிவிட்டபடியே, 
கைக்குள்‌ அடக்கமாய்‌ பிடிபட்டவனை மேலும்‌ கீழுமாய்‌ உலுக்கிவிட்டு புலன்‌ 


விசாரணை செய்தார்‌. 


"நீ யாருடா... ஏய்‌ சொல்றியா இல்ல..." 


அவன்‌, அவர்‌ மார்பில்‌ விழப்போனான்‌. அவர்‌ சிறிது விலகிக்‌ கொண்டே அதட்டினார்‌. 


"நீ யாருடா?" 


"தெரியலே... எனக்கே தெரியலே..." 


"இந்தக்‌ கதையே வேண்டாம்‌... அப்பாவிப்‌ பொண்ணுங்க மத்தியில சும்மா 
உட்காருவது மாதிரி உட்காருறது. அப்புறம்‌ சுயரூபத்தைக்‌ காட்டுறது... மாட்டிக்கிட்டா 
பைத்தியம்‌ மாதிரி நடிக்கறது... மரியாதையாச்‌ சொல்லு... ஒன்‌ பேரு என்ன?" 


ய . ரா 


"இந்தப்‌ பேருக்குரிய அர்த்தம்‌ உனக்குத்‌ தெரியுமாடா அயோக்கியப்‌ பயலே?... எந்த 


21 


ஊரு? என்ன செய்யுறே?" 


"நல்லாம்பட்டி..." 


"சீ... எப்படிப்பட்ட பேர்ல இப்படிப்பட்ட பய... எங்கிருந்து வாறடா?" 


"எஞ்சினீயரிங்‌ காலேஜ்ல படிக்கேன்‌... ஊருக்குப்‌ போறேன்‌..." 


"எதுக்காகப்‌ போறே?" 


"பிடிக்கலே... பிடிக்கலே..." 


"வயசுப்‌ பொண்ணு பக்கத்துல உட்கார மட்டும்‌ பிடிக்குதா?... சொல்லுடா? நீ முழு 
ஆம்புளைப்‌ பயல்‌. எப்படிடா உட்காரலாம்‌? சொல்றியா, இல்ல முதுகுத்‌ தோலை 


உரிக்கணுமா?" 


அவர்‌, சுயம்புவை உலுக்கிக்‌ குலுக்கினார்‌. அவனோ, இரு கரத்தாலும்‌ கண்களை மூடிக்‌ 
கொண்டான்‌. தலையை பம்பரம்‌ போல்‌ சுழல விட்டான்‌. அந்த மனிதரின்‌ மார்பிலேயே 
முகம்‌ போட்டு, அவர்‌ கழுத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு அழுதான்‌. பிறகு, மின்சாரம்‌ ஒழுகும்‌ 
சுவிட்சைத்‌ தொட்டவன்‌ போல்‌ திடுக்கிட்டு, அவரிடமிருந்து விடுபட்டான்‌. 
“வேணுமுன்னா என்னை போலீஸ்ல ஒப்படையுங்க... அவங்கதான்‌ எல்லாரையும்‌ 
அங்கேயே அடித்துக்‌ கொள்வாங்களாமே... என்னையும்‌ கொல்லட்டும்‌" என்று 
அப்பாவித்தனமாகச்‌ சொல்வது போல்‌ சொன்னான்‌. மீண்டும்‌ அழுதான்‌. அந்த மனிதர்‌, 
பிடி தளர, அவனைப்‌ பார்த்தார்‌. அவன்‌ பார்த்த பார்வையில்‌, அடித்தவனைத்‌ தவிர, 
அத்தனைப்‌ பயணிகளுக்கும்‌ ஒரு அனுதாபம்‌ ஏற்பட்டது. அந்தப்‌ பெண்‌ கூடத்‌ தனது 
அழுகையை அடக்கிக்‌ கொண்டு, அவனை அனுதாபமாகப்‌ பார்த்தாள்‌. சிலர்‌ சத்தம்‌ 
போட்டே பேசினார்கள்‌. அவனைப்‌ பார்த்தால்‌ குற்றவாளியாக இருக்க முடியாது என்று 
ஒரு கட்சி. ஏதோ ஒரு மாதிரி' என்று ஒரு கட்சி. எல்லோருமே பேருந்து சீக்கிரம்‌ போக 
வேண்டுமே என்ற ஒரே கட்சி. ஆகையால்‌, அவனை ஒரு பிரச்னையாகப்‌ பார்த்தார்கள்‌. 


அந்த நடுத்தர மனிதர்‌ அவன்‌ மேல்‌ போட்ட பிடியை எடுத்து விட்டு, அவனைக்‌ 


22 


கண்ணுங்‌ கருத்துமாகப்‌ பார்த்தார்‌. 


அவனோ, எவரையும்‌ பார்க்காமல்‌, தன்னைத்தானே உள்நோக்கிப்‌ பார்ப்பதுபோல்‌ 


நின்றான்‌. பிடரி வரை நீண்ட முடி. காதுகளில்‌ பாதியை மூடி அவற்றை உருமாற்றிக்‌ 
காட்டிய கேசம்‌. புதர்போல்‌ மண்டிய உச்சி. நீளவாக்கில்‌ போகாமலும்‌, உருண்டு 


திரளாமலும்‌ அவை இரண்டும்‌ கலந்த முகம்‌. செம்மண்‌ நிறம்‌. சிமெண்ட்‌ நிற பாண்ட்‌. 


அதற்குள்‌ சொருகப்பட்டாலும்‌, வெளியே இடுப்புச்‌ சதையைக்‌ காட்டும்‌ நீலச்சட்டை. 
பதினெட்டு வயதைக்‌ காட்டும்‌ உடல்‌. உச்சி முதல்‌ பாதம்‌ வரை ஒரு குழைவு. 


விகிதாச்சாரத்திற்கு சற்று அதிகமான பிட்டம்‌. பால்‌ வடியும்‌ முகம்‌. ஆனால்‌ அது 
கள்ளிப்‌ பாலோ என்று சந்தேகிக்கும்‌ அளவிற்கான மாறாட்டம்‌. சில சில்லறைக்‌ 


குறைகளுடன்‌ கூடிய அழகுப்‌ பையன்‌ தான்‌. அவன்‌ அழுவது, அழகே அழுவது 
போலிருந்தது. இப்போது அடித்தவன்‌ கூடப்‌ பேசாமலிருந்தான்‌. ஆனால்‌, 
அங்குமிங்குமாய்க்‌ கிடந்த சில தனிக்கட்டைகள்‌ ஆஜராயின. 


"போலீஸ்‌ ஸ்டேஷன்‌ இதோ வரப்போகுது... இவன ஒப்படைச்சிட்டு போயிடலாம்‌." 


போலீஸ்‌ என்றதும்‌, அந்தப்‌ பேருந்து 'சடன்‌ பிரேக்கோடு' நின்றது. ஓட்டுநர்‌ 
இருக்கையிலிருந்தபடியே திரும்பி “ஏன்யா... நீ கண்டக்டர்‌ வேலை செய்ய வந்தியா? 
இல்ல கள்ளக்காதலை ரசிக்க வந்தியா?" என்றார்‌. அதற்குப்‌ பிறகுதான்‌, 
கண்டக்டருக்கும்‌ சுரணை வந்தது. முடங்கிக்‌ கிடக்கும்‌ பறவையைப்‌ பார்த்து, 
நிதானமாகவும்‌ நம்பிக்கையோடும்‌ நடக்கும்‌ பூனை போல்‌ நடந்தார்‌. சுயம்புவின்‌ 
கையைப்‌ பிடித்து வெளியே இழுத்தார்‌. அவன்‌ எந்த எதிர்ப்பும்‌ காட்டாமல்‌ இழுத்த 
இழுப்பிற்கு வந்ததில்‌, அவருக்கு பயம்‌ கலைந்தது. அதற்காக ஒரு சலுகை காட்டுவது 
போல, அவன்‌ பெட்டியாகத்தானிருக்க வேண்டும்‌ என்று அனுமானிக்கப்பட்டதைத்‌ 
தூக்கி அவன்‌ கையில்‌ திணித்தார்‌. அவன்‌ முதுகில்‌ கை வைத்தபடியே அவனை 
நடத்தினார்‌. பின்‌ வாசலுக்குக்‌ கொண்டு வந்து, ஒவ்வொரு படியாய்‌ இறங்கி, இறங்கி, 
அவனையும்‌ இறக்கி விட்டார்‌. அவன்‌ காட்டிய பார்வை தாங்க மாட்டாது மீண்டும்‌ 
அவனை ஏற்றிவிடலாமா என்பது போல்‌ விசிலை ஊதாமலேயே விட்டு வைத்தார்‌. 
இதற்குள்‌ பாதிப்‌ பயணிகள்‌ மிச்சம்‌ மீதிகளின்‌ மெளனச்‌ சம்மதத்தோடு “சே... சே... 
நல்ல பஸ்ஸாய்யா..." என்று முணுமுணுத்தார்கள்‌. நடத்துநர்‌ விசிலடித்தார்‌. 
மனசாட்சியை பலவீனப்படுத்திக்‌ கொண்டு பலமாகவே விசிலடித்தார்‌. பேருந்து 
பேரிரைச்சலோடு பாய்ந்தது. 


23 


தரையில்‌ கால்‌ தட்ட நின்ற அவன்‌ - அந்தச்‌ சுயம்பு, கையிலிருந்த சூட்கேஸை 
வீசியடித்தான்‌. அதுவும்‌ அவன்‌ மனம்‌ போல்‌ கிறீச்சிட்டது. அப்படியும்‌ ஆத்திரம்‌ 
தாங்காமல்‌ அந்தப்‌ பெட்டியைக்‌ காலால்‌ இடறினான்‌. பின்னர்‌ ரத்தக்கசிவுக்‌ 
கால்களோடு அந்தப்‌ பெட்டிமேல்‌ உட்கார்ந்தான்‌. அந்தக்‌ காடே கதறுவது போல்‌ 


கத்தினான்‌. 


"எம்மா... என்னை எதுக்காக இப்படிப்‌ பெத்தே? நான்‌ யாரும்மா... யாரு?" 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 2 


சுயம்பு, கத்திக்‌ கத்திக்‌ களைத்துப்‌ போனான்‌. அப்பாவையும்‌, அம்மாவையும்‌, திட்டித்‌ 


திட்டி அலுத்துப்‌ போனான்‌. 


அந்தப்‌ பெட்டிமேல்‌ அவலத்தின்‌ அவலமாக உட்கார்ந்திருந்தான்‌. சவுக்குத்‌ தோப்பில்‌ 
ஊளையிட்டுக்‌ கொண்டிருந்த நரிகள்‌, அவன்‌ இதுவரை கத்திய கத்தலை சக்தி வாய்ந்த 
ஒரு மிருகத்தின்‌ கர்ஜனையாக நினைத்து அங்குமிங்குமாய்ச்‌ சிதறின. ஆனால்‌ 
இப்போது அவன்‌ தலையில்‌ கைவைத்து, தானே தானேயாய்‌, தன்னந்தனியாய்‌ 
உட்கார்ந்திருப்பதை உணர்ந்து, கால்‌ கிலோ மீட்டர்‌ தொலைவு வரை நெருங்கி 
அவனைப்‌ பார்த்து அரைவட்டம்‌ போட்டன. ஆனாலும்‌ அவன்‌ அவ்வப்போது 
கத்தினான்‌. 'அம்மா' என்ற கத்தல்‌ 'அப்பா” என்ற அலறல்‌, வார்த்தைகளை 
வரவழைத்தும்‌, வந்தவற்றை வெளியே துப்புவது போலவும்‌ அவன்‌ கத்தியபோது பின்‌ 
வாங்கும்‌ நரிகள்‌, அவன்‌ அமைதியாகும்‌ போது நெருங்கப்‌ பார்த்தன. பொதுவாக ஆள்‌ 
வாடைக்கே பயப்படும்‌ அந்த நரிகள்‌, அவனையும்‌, ஒரு ஆறு மாதக்‌ குழந்தையாக 
இளக்காரமாய்ப்‌ பார்த்தன. எக்காளமாய்‌ ஊளையிட்டன. என்றாலும்‌ சுயம்பு இப்போது 


அந்தப்‌ பெட்டி மேலே படுத்துக்‌ கால்களைத்‌ தரையில்‌ போட்டுப்‌ போட்டுக்‌ குதிக்க 


விட்ட போது, அந்த நரிகளுக்கு ஒரு பெரும்‌ அச்சம்‌. எதிர்த்திசையில்‌ ஓடின. 


இதற்குள்‌, அந்தக்‌ கொடூர இருளை இரண்டாய்க்‌ கீறுவது போல்‌, ஒரு லாரி 
ஒளிக்கற்றைகளோடு அங்கே வந்து லேசாய்‌ நொண்டியடித்தது. சுயம்பு தன்னைத்‌ 
தானே குறுக்கிக்‌ கொண்டு ஈன முனங்கலாய்‌ முனங்கியதைப்‌ பார்த்த டிரைவர்‌ 


ஆக்ஸிலேட்டரை அழுத்தினார்‌. அவர்‌ அனுமானப்படி, அவன்‌ சரியான ஆக்ஸிடெண்ட்‌ 


24 


கேஸ்‌. எந்த வண்டியோ அடித்துவிட்டுப்‌ போய்விட்டது. எடுத்துப்‌ போட்டு 


ஆஸ்பத்திரியில்‌ சேர்த்தால்‌ அப்போது பார்த்து போலீஸ்‌ வரும்‌. 'இதனால்தானே நடு 
ராத்திரியில்‌ துள்ளத்‌ துடிக்க ரோட்டில்‌ கிடக்கும்‌ மனிதர்கள்‌ மீதும்‌ வண்டிகள்‌ 
ஏறிக்கொண்டே ஓடுது...' லாரி டிரைவர்‌ தன்னைத்தானே மெச்சிக்‌ கொண்டார்‌. அவன்‌ 
மேல்‌ லாரியை விடாமல்‌, வண்டியை ஒடித்து' ஓட்டியதே, தான்‌ செய்த மிகப்‌ பெரிய 
சேவை என்பது போல்‌, அந்த வாகனத்திற்குள்‌ உட்கார்ந்தபடியே ஓடி, பிறகு 


தலைமறைவானார்‌. 


அந்த லாரியின்‌ ஒளிக்கற்றைகளாலோ, அல்லது அது போட்ட தகர டப்பா 


சத்தத்தினாலோ, சுயம்பு எழுந்தான்‌. கால்களை மாற்றி மாற்றி, தரையில்‌ மிதித்தான்‌. 
அம்மாவை நேருக்கு நேராய்ப்‌ பார்த்து இரண்டு திட்டுத்‌ திட்ட வேண்டும்‌ 
போலிருந்தது. தட்டிக்‌ கேட்க அப்பா வந்தால்‌, அவரையும்‌ ஒரு கை பார்த்து விட 


வேண்டும்‌ என்ற கோபம்‌... கடும்கோபம்‌. 


சுயம்பு, பெட்டியை எடுத்து வலது தோளில்‌ போட்டுக்‌ கொண்டான்‌. அவலத்தை 
ஆத்திரம்‌ துரத்த, அவன்‌ எதிர்‌ திசையை ஏக்கத்தோடு பார்த்தான்‌. ஒரு ஒளி வட்டத்தைப்‌ 
பார்த்துவிட்டு, அது வருவது வரைக்கும்‌ காத்திருக்க விரும்பாதது போல்‌, அதை நோக்கி 
ஓடினான்‌. அதன்‌ மேல்‌ மோதப்‌ போவது போல்‌, மூச்சு முட்ட, தாவினான்‌. அந்த லாரி 


படாத பாடுபட்டு, அவன்‌ மீது மோதாக்‌ குறையாய்‌ நின்றது. டிரைவர்‌ கத்தினார்‌. 
“உனக்கு அறிவிருக்கா? சைடுல நின்னு கையாட்டினால்‌ நிறுத்த மாட்டேனா? சரி... 


சரி... ஏறு... காசு... இருக்குல்ல...” 


அந்த லாரியின்‌ பின்பக்கம்‌ உள்ளே இருப்பதைக்‌ காட்டாத தார்ப்பாய்‌ மேல்‌, பத்துப்‌ 
பதினைந்து பேர்‌ ஒருவரை ஒருவர்‌ ஆதரவாய்ப்‌ பிடித்தபடி கும்பலாய்க்‌ கிடந்தனர்‌. 
டிரைவருக்குப்‌ பின்னால்‌ உள்ள நீண்ட பெஞ்சில்‌ ஏழெட்டுப்‌ பேர்‌. இவர்கள்‌ போதாது 
என்பது போல்‌ கீழே, ஆறு பேர்‌ மூட்டை முடிச்சுகளாய்‌ சுருங்கிக்‌ கிடந்தார்கள்‌. 
சுயம்புவை 'கேபினில்‌' ஏற்றுவதா, அல்லது பின்பக்கம்‌ அனுப்புவதா என்று யோசித்த 


டிரைவர்‌ அவனை அசைபோட்டுப்‌ பார்த்தார்‌. பிறகு அவன்‌ பாண்ட்‌ சட்பை 


போட்டிருப்பதைப்‌ பார்த்து, கேபினுக்குள்‌ ஏற்றும்படி கிளீனருக்கு சைகை செய்தார்‌. 


உடனே, அந்த வண்டிக்கு ஒரு காது இருப்பது போல கதவு திறந்தது. சுயம்பு, டயர்‌ 


சக்கரத்தில்‌ கால்‌ பதித்து மேலே ஏறிக்‌ கொள்வதற்காக, கிளீனர்‌ கையை வெளிப்பக்கம்‌ 


25 


நீட்டினான்‌. அந்த இருக்கை அறைக்குள்‌ ஒளிர்ந்த விளக்கில்‌ வெளியே தெரிந்த கையை 
சுயம்பு பார்த்தான்‌. அது உருண்டு திரண்டு, ஒவ்வொரு விரலும்‌ ஒரு இரும்புக்‌ 
குச்சியாய்த்‌ தெரிந்தது. அதைப்‌ பற்றிக்‌ கொள்ள ஆசையோடு கையை நீட்டிய சுயம்பு, 
பிறகு கூச்சத்தோடு, நீட்டிய கையை மடக்கிக்‌ கொண்டான்‌. ஆனாலும்‌, கிளீனரின்‌ கை 
அவனை கிளீனாக' உள்ளே இழுத்து பெஞ்சில்‌ போட்டது. பிறகு அவனிடம்‌ 'சகட்டு 
மேனிக்கு' இருபது ரூபாயை வாங்கி டிரைவரிடம்‌ கொடுத்தது. அவர்‌ அதை சிகரெட்‌ 
மாதிரி உருட்டி, காதில்‌ சொருகிக்‌ கொண்டார்‌. இப்படி இரண்டு காதுகளிலும்‌ பல 


சொருகல்கள்‌. 


அந்த லாரி, முன்னால்‌ சூழ்ந்த இருளைக்‌ கொலை செய்தபடியே ஓடியது. பின்னால்‌ 
கூட்டத்தில்‌ இடிபட்ட சுயம்பு, பாதி உடம்பைத்‌ தனது மடிமேல்‌ போட்டபடி தன்‌ 


முகத்தை முகத்தால்‌ இடித்துக்‌ கொண்டு தூங்கியவனை, நோட்டம்‌ போட்டான்‌. அவன்‌ 
உருண்டு திரண்ட தோளையும்‌, வலைப்‌ பனியனுக்குள்‌ திமிறிக்‌ கொண்டிருந்த 
மார்பையும்‌ பார்த்து, தலையைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டான்‌. களைப்பில்‌ தன்‌ தலையை 
அவன்‌ மார்பு மீதும்‌ சாத்திக்‌ கொண்டான்‌. ஒரு சில நிமிடங்கள்‌, அந்த லாரி விட்டு 
விட்டு வரும்‌ மரம்‌ செடி கொடிகள்‌ போல்‌, அவன்‌ மன உளைச்சல்களும்‌, நின்று 
விட்டது போன்ற ஏகாந்த உணர்வு. திடீரென்று பழைய உளைச்சல்களும்‌ பஸ்ஸில்‌ 
பட்ட பாடும்‌ அவனுக்குள்‌ புதிய சுமையாக கனத்தன. அந்த மனித நெருக்கடிக்குள்‌ 
அங்குமிங்குமாய்‌ நெளிந்தான்‌. ஒவ்வொரு உராய்விலும்‌ ஒருவிதமான கூச்சம்‌. 
இனிமேலும்‌ இருக்க முடியாத பதற்றம்‌. அவன்‌ அழுதழுது கத்தினான்‌. 


“என்னை எறக்கிடுங்க... எறக்குறீங்களா... எழுந்து குதிக்கட்டுமா?” 


டிரைவர்‌, அவன்‌ சொன்னதைக்‌ காதில்‌ போடாதது போல்‌, வண்டியைப்‌ போக வைத்த 
போது, சுயம்பு இருக்கையை விட்டு எழுந்தான்‌. உடனே அவர்‌ கோபமாக பிரேக்கை 
அழுத்திக்‌ கொண்டு ”ஒப்பன வீட்டு வண்டி மாதிரி ஏறுறது... அப்புறம்‌ ஒம்மா வீட்டு 
வண்டி மாதிரி இறங்குறதா? இந்தாடா மோகன்‌... இந்த சனியன்கிட்ட வாங்குன 


ரூபாய மூணு தடவை தலையை சுத்தி கொடுத்திடு... இந்தா ரூபா. சரியான சாவுக்‌ 
கிராக்கி...” என்றார்‌. அந்த மெட்ராஸ்‌ டிரைவரிடம்‌ ரூபாயை வாங்கிய மதுரை கிளீனர்‌ 


மோகன்‌, ரூபாயும்‌ கையுமாய்‌ மூன்று தடவை, தனது தலையைச்‌ சுற்றி 


26 


உள்ளங்கைக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு, சுயம்புவின்‌ கையை சும்மாத்‌ தொட்டுவிட்டு 
சந்தடிச்‌ சாக்கில்‌ அந்தப்‌ பணத்தை பைக்குள்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. பிறகு, 
உள்ளங்கையை விரித்து சுயம்புவின்‌ கையைப்‌ பிடித்து இழுத்து அவனைக்‌ கீழே 


குதிக்க விட்டான்‌. 


சுயம்பு, போகிற லாரியைப்‌ பொருட்படுத்தாமல்‌ கூனிக்‌ குறுகி நின்றான்‌. ஓடுகிற 
லாரியிலிருந்து ஒன்று டமாரென்று கீழே விழுந்தது. அப்படிப்‌ பிணமாய்‌ விழுந்த 
சூட்கேஸை அவன்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. வழக்கம்‌ போல்‌ அதைப்‌ பின்புறமாய்க்‌ 
கொண்டு வந்தான்‌. பிறகு அதைத்‌ தொப்பென்று போட்டுவிட்டு, ஆகாயத்தை 
அண்ணாந்து பார்த்தான்‌. வாயிலும்‌ தலையிலும்‌ மாறி மாறி கைகளால்‌ அடித்துக்‌ 
கொண்டான்‌. அடித்த களைப்பிலும்‌, அடிபட்ட களைப்பிலும்‌, சிறிது நிதானப்பட்டான்‌. 
மீண்டும்‌ பெட்டியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு, நான்கு திக்கையும்‌ பதினாறு 
கோணங்களாகப்‌ பார்த்தான்‌. எங்கேயாவது ஓடிப்‌ போகலாமா? எப்படிப்‌ போக 
முடியும்‌? பஸ்ஸில்‌ கிடைத்தது மாதிரித்தான்‌ உதை கிடைக்கும்‌. லாரியிலிருந்து 
பெட்டியைத்‌ தூக்கிப்‌ போட்டது போலத்தான்‌ தூக்கிப்‌ போடுவார்கள்‌. “அய்யோ... ஏன்‌ 


தான்‌ பிறந்தேனோ? எப்படித்தான்‌ இப்படி ஆனேனோ?' 


திடீரென்று அவனுள்‌ ஒரு அசுர வேகம்‌. அவன்‌ நிலைக்கு அவன்‌ காரணமில்லை என்ற 
கண்டுபிடிப்பு. அதற்குக்‌ காரணமானவர்களைக்‌ காண வேண்டுமென்று ஆவேசம்‌. 
அக்காவின்‌ கழுத்தைக்‌ கட்டி ஆறுதல்‌ பட வேண்டுமென்ற ஆசை. எந்த வீட்டில்‌ 
பிறந்தானோ, அந்த வீட்டிற்குள்ளேயே முடங்கிக்‌ கிடக்க வேண்டுமென்ற 


வைராக்கியம்‌. 


சுயம்பு, மூர்க்கத்தனமாக நடந்தான்‌. அந்த நடையில்‌ பெட்டிச்‌ சுமை பெரிதாகத்‌ 
தெரியவில்லை. அந்தத்‌ தார்ச்‌ சாலையில்‌ நடுப்பக்கமாகவே நடந்தான்‌. ஓடினான்‌. ஓடி 
ஓடி நடந்தான்‌. நேரம்‌ நீண்டாலும்‌, அவன்‌ உட்காரவில்லை. கால்களை நத்தை 
வேகத்திலாவது நகர்த்திக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ வாய்மூச்சு காற்றோடு காற்றாய்‌ 
கலந்தது. அவன்‌, அவ்வப்போது போட்ட கூச்சல்‌ நரிகளின்‌ ஊளையோடு ஒரு 


ஊளையாகியது. செருப்பைத்‌ தேய வைத்து, அதன்‌ மேல்‌ கால்‌ தேய நடந்தான்‌. 
காலதார கனபரிமாணங்களைக்‌ கடந்தவன்‌ போல்‌, நடப்பதற்காகவே நடப்பது போல்‌, 


நடந்தான்‌. 'துஷ்டனைக்‌ கண்டால்‌ தூர விலகு' என்பது போல்‌ துஷ்ட மிருகங்கள்‌ கூட 


27 


அவனைப்‌ பார்த்துப்‌ பதுங்கின. துஷ்டத்தனமான லாரிகள்‌ கூட அவன்‌ அருகே பரம 
சாதுவாகப்‌ போயின. ஒரு காரில்‌ போன இன்ஸ்பெக்டர்‌ ஒருவர்‌ கூட, 'ரிஸ்க்‌' எடுக்க 
விரும்பாதவர்‌ போல்‌, அவனைப்‌ பார்த்து, திடுக்கிட்டு, மறுபக்கம்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டு 'கண்டுக்காமலே' போனார்‌. அவன்‌, கொள்ளையடித்தவன்‌ போலவும்‌, 
கொள்ளை அடிக்கப்பட்டவன்‌ போலும்‌, நடந்தான்‌. சவுக்குக்‌ காடுகளைத்‌ தாண்டி, 
மொட்டை வெளிகளைக்‌ கடந்து, மலை ரோட்டில்‌ சரிந்து, கால்கள்‌ இருப்பதே 
தெரியாமல்‌, வலி என்ற வாதையில்லாமல்‌, மூச்சு விடுவதே தெரியாமல்‌, 
மூர்ச்சையாகாமலே நடந்தான்‌. சித்த புருஷன்‌ போலவும்‌ செத்த புருஷன்‌ போலவும்‌ 
முப்பது கிலோ மீட்டருக்கு மேலே நடந்து விட்டான்‌. இந்த அசுர நடைக்கு சாட்சியாக 
கால்கள்‌ வீங்கிப்‌ போயிருந்தன. கண்கள்‌ அபாயக்‌ கலரில்‌ எரிந்து கொண்டிருந்தன. 


பெட்டி உரசி, உரசி இடுப்பின்‌ இரு பக்கம்‌ ரத்தக்‌ கோடுகளைப்‌ போட்டிருந்தன. 


அந்தத்‌ தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஊருக்குப்‌ பிரியும்‌ கப்பிச்சாலை வழியாக ஊர்‌ 
முனைக்கு வந்ததும்‌, அவனுக்கு உதறல்‌ வந்தது. அந்தப்‌ பக்கமுள்ள சமூகக்காடு 
எதுவுமே இல்லாத சூன்யக்‌ கருப்பாகத்‌ தெரிந்தது. சூரிய ஒளியைக்‌ கூட பிடித்துப்‌ 
பிடித்து உண்டு விட்டு, இருட்டு இருட்டாய்‌ ஏப்பமிடும்‌ ஆயிரக்கணக்கான கருவேல 
மரங்களின்‌ அடிவாரங்களில்‌ பல இடங்களில்‌, 'காய்த்தல்‌' தொழில்‌ மட்டும்‌ நடந்து 
கொண்டிருந்தது. அவன்‌, அந்தக்‌ கருவேலங்காட்டைத்‌ தாண்டி, ஆதி திராவிட 
மக்களின்‌ தொகுப்பு வீடுகளின்‌ பக்கம்‌ வந்தான்‌. அந்த வீடுகளை ஒரு குடும்பத்தில்‌ 
பிறந்த மகன்களும்‌ 'மகள்களும்‌' ஒட்டு மொத்தமாக ஆக்கிரமித்துக்‌ கொண்டதால்‌, 
அவை தேவைப்பட்ட, அதே இனமக்கள்‌ கைவேறு கால்‌ வேறாகத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்த புளியமர அடிவாரத்தின்‌ வழியாக நடந்தான்‌. அங்கிருந்து, மரமில்லாத 
ஒரு மொட்டை மலைக்கும்‌, மழையில்லா அந்த ஊருக்குமிடையே 'ஓடும்‌' மணல்வாரி 
ஓடை வழியாக, கால்களை நடத்தி கிழக்குப்‌ பக்கம்‌ சுற்றி, அங்கிருந்து மேற்குப்‌ பக்கம்‌ 
போனான்‌. தெரு நாய்களின்‌ குலைப்பையும்‌ பொருட்படுத்தாமல்‌ வேப்பமரம்‌ கடை 
விரிக்க, 'வைக்கோல்‌ படப்பு' வெள்ளைக்‌ குகையாய்த்‌ தோன்ற, தனது வீட்டருகே 
வந்தான்‌. அந்த வீடு பண்ணைச்‌ சேவகம்‌ செய்யும்‌ ஓலை வீடாகவும்‌ இல்லை; அல்லது 
பண்ணையார்த்தனத்தைக்‌ காட்டும்‌ பளிங்குக்கல்‌ வீடாகவும்‌ இல்லை. சுயசார்பைக்‌ 


காட்டும்‌ சுமாரான வீடு. 


சுயம்பு, வீட்டுக்குள்‌ நுழைய மனமில்லாமல்‌ கூட்டுக்குள்‌ நுழைய விரும்பாத கோழிக்‌ 


28 


குஞ்சு போல்‌, அந்த வேப்ப மரத்தில்‌ சாய்ந்து கிடந்தான்‌. அப்போது எதிரித்தனமாய்க்‌ 
குலைத்தபடியே அந்த வீட்டிலிருந்து ஒரு குட்டி ராஜபாளையம்‌' சீறி வந்தது. ஆறு 
மாதக்குட்டி அவனைப்‌ பார்த்ததும்‌ செல்லமாய்ச்‌ சிணுங்கியது. வாலை பின்‌ 
கால்களுக்கு இடையே வைத்துக்‌ கொண்டு தூசி படிந்த அவன்‌ கால்களையும்‌, 
கரங்களையும்‌, நாக்கால்‌ ஒட்டடையடித்தது. பிறகு அவன்‌ வருகையைச்‌ 
சொல்வதற்காக, அவன்‌ வீட்டை நோக்கி ஓடப்‌ போனது. சுயம்பு கீழே குனிந்து, அந்தக்‌ 
குட்டியை மார்போடு சேர்த்து அணைத்துக்‌ கொண்டான்‌. அது சத்தம்‌ எழுப்பாமல்‌ 
இருக்க அதன்‌ இரண்டு தாடைகளையும்‌ மூடி, அதன்‌ முனையைப்‌ பிடித்துக்‌ 


கொண்டான்‌. 


அந்த நாய்க்குட்டியின்‌ சீற்றக்‌ குலைப்பாலோ அல்லது செல்ல முனங்கலாலோ, 
ஏற்கெனவே இரவு முழுவதும்‌ தூங்காமலும்‌, விழித்திருக்காமலும்‌, பாயில்‌ சும்மா 
புரண்ட மரகதம்‌, வெளியே வந்தாள்‌. ஏதோ ஒரு புரியாத சுமையைப்‌ பிறருக்குத்‌ 
தெரியாமல்‌ சுமப்பது போல்‌ உச்சி முடி சிலிர்த்து நிற்க நின்றாள்‌. சுயம்புவிற்கு, நான்கு 


ஆண்டுகள்‌ மூத்தவள்‌. ஒரு வட்டத்திற்குள்‌ அடங்கும்‌ முகம்‌. வெள்ளொளி வீசும்‌ 
கண்கள்‌. எப்போதும்‌ சிரித்துக்‌ கொண்டிருப்பது போன்ற தோரணை. அழுத்தம்‌ 


திருத்தமான உடம்பு, தட்டையாக இல்லாமல்‌, உருண்டு திரண்ட மார்பகம்‌, பழுத்த - 


அதேசமயம்‌, காயப்‌ போடாத மிளகாய்‌ நிறம்‌. 


மரகதத்திற்கும்‌, ஒரு பெரிய பிரச்னை. அவளை, அத்தை மகனுக்குக்‌ கொடுப்பதா 
அல்லது தாய்‌ மாமா மகனுக்குத்‌ தாரை வார்ப்பதா என்று அப்பாவுக்கும்‌ அம்மாவுக்கும்‌ 
இடையே, நடுவர்‌ இல்லாத ஒரு பட்டிமன்றம்‌. ஆகையால்‌ இப்போது இருவருமே 
பேசிக்‌ கொள்வதில்லை. கடைசியில்‌ மாமா மகன்‌ இன்னொரு பெண்ணையும்‌, அத்தை 
மகன்‌ அடுத்த பெண்ணையும்‌ கட்டிக்‌ கொண்டதுதான்‌ மிச்சம்‌. உடனடியாக 
அப்பன்காரன்‌ நாலைந்து பெரியவர்களோடு ஐம்பது கிலோ மீட்டருக்கு அப்பால்‌ 
பேச்சு நடத்தப்‌ போனார்‌. மறுவாரமே, ஒரு ஜீப்பில்‌ ஒரே ஒரு பெண்ணும்‌, ஆறு 


ஆண்களும்‌ ஒன்று திரண்டு வந்து, அவளுக்குப்‌ 'பூ வைத்து விட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. 


பெண்‌ கொடுக்கல்‌ - வாங்கலில்‌, பெரும்பாலும்‌ உள்ளூரைத்‌ தாண்டாத அந்த “சுய 
மகரந்த சேர்க்கை” ஊராருக்கு இந்த ஐம்பது கிலோ மீட்டர்‌ தூர மாப்பிள்ளையே ஒரு 
அதிசயம்‌. ஆனால்‌, மருவியவள்‌ மரகதம்தான்‌. மாப்பிள்ளை எப்படியோ? கூனோ? 


குருடோ? நொள்ளையோ? வெள்ளையோ? அவனது சொந்தக்காரர்கள்‌ யாரும்‌, இந்த 


29 


ஊரில்‌ இல்லாததால்‌, அவன்‌ எப்படி என்று அறிய முடியவில்லை. ஆகையால்‌, 
முகமறியா ஒருத்தனிடம்‌ முந்தானை விரிக்கப்‌ போகிறோமே என்ற பயம்‌. இடமறியா 
வீட்டில்‌ இடறி விழப்போவது போன்ற தடுமாற்றம்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ தான்‌, 
பதினைந்து நாட்களுக்கு முன்பு வந்த, தம்பி சுயம்பு, மாப்பிள்ளை ஊர்‌ வழியாய்ப்‌ 
போய்‌ 'பையனை ப்‌ பார்த்துவிட்டு வருவதாகச்‌ சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. “எக்கா, 
மாப்பிள்ளை மட்டும்‌ எனக்குப்‌ பிடிக்கலன்னா இந்தக்‌ கலியாணத்தையே நடத்த 
விடமாட்டேன்‌. நீ எதுக்கும்‌ கவலைப்பட வேண்டாம்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ 


போனவன்‌ இதோ திரும்பியிருக்கிறான்‌... 


மரகதம்‌, தம்பியைப்‌ பார்த்து நாணத்துடன்‌ சிரித்தாள்‌. காதுகள்‌ நிமிர தலை கவிழ்ந்து 
நின்று அவன்‌ பக்கமாக, கண்களை மட்டும்‌ உயர்த்தினாள்‌. அப்படியும்‌ அவன்‌ பதில்‌ 
பேசாமல்‌ இருப்பதைப்‌ பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடு நிமிர்ந்தாள்‌. அவனைப்‌ 
பார்க்கப்‌ பார்க்க அவள்‌ முகம்‌, சுழிப்பானது; சுண்டிப்‌ போனது. கால்கள்‌ தம்பியை 
நோக்கித்‌ தாமாய்‌ நகர்ந்தன. என்ன கோலம்‌ இது? முகத்தில்‌ ரத்தக்‌ கீறல்கள்‌; வாயில்‌ 
ரத்தச்‌ சிதைவுகள்‌, மரகதம்‌ பதறினாள்‌. 


“தம்பி... தம்பி... என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு?” 


வயதளவில்‌ நான்கு ஆண்டுகள்‌ இடையில்‌ நின்றாலும்‌, உறவளவில்‌ முப்பதாண்டு 
இடைவெளி கொடுக்கும்‌ தாய்‌ மாதிரியான அக்காவைப்‌ பார்த்ததும்‌, சுயம்புவால்‌ 
தாளமுடியவில்லை. அவள்‌ மேல்‌ காலற்றவன்‌ போல்‌ சாய்ந்தான்‌. இதனால்‌ நிலை 
தடுமாறிப்‌ போன மரகதம்‌, வேப்ப மரத்தாணைப்‌ பிடித்து, தன்னைச்‌ சரிக்கட்டிக்‌ 
கொண்டபோது, அவன்‌ அக்காவின்‌ கழுத்தைக்‌ கட்டிப்‌ பிடித்து அவள்‌ தலைக்கு மேல்‌ 
தன்‌ தலையைப்‌ போட்டு, 'அக்கா... அக்கா' என்று அரற்றினான்‌. அந்த ஒரே 
வார்த்தையில்‌, தனது உடல்‌, பொருள்‌, உயிர்‌, அத்தனையும்‌ வைத்திருப்பது போல்‌ 
ஓலமிட்டான்‌. ஆரம்பத்தில்‌ செய்வதறியாது திக்குமுக்காடிய மரகதம்‌, தன்னை, 
மனத்தாலும்‌ நிலைப்படுத்திக்‌ கொண்டாள்‌. அவன்‌, முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்து, 


“எதுன்னாலும்‌ அழாதடா...” என்று தைரியம்‌ சொல்லியே, பயப்பட்டாள்‌. உடனே ஒரு 


சிந்தனை. அந்த மாப்பிள்ளை பிடிக்காததை, அவன்‌ இந்த வீட்டுக்கு வருவதைத்‌ தடுக்க 
முடியாத இயலாமையில்‌, தம்பி இப்படி அழுகிறானோ என்று ஒரு அனுமானம்‌. அந்த 


30 


நினைப்பும்‌ அற்றுப்‌ போக அவள்‌, தம்பியின்‌ முகத்தை முந்தானையால்‌ துடைத்து, 
ரத்தக்‌ கறைகளை அகற்றியபோது- 


அந்த வீட்டு வாசலை அடைப்பது போல்‌, நான்கைந்து பேர்‌ ஒன்று திரண்டு 
நின்றார்கள்‌. பிறகு ஒவ்வொருவராய்‌ வெளியே வந்தார்கள்‌. தாய்‌ வெள்ளையம்மா, 
மகள்‌ மரகதத்தைத்‌ தள்ளிவிட்டு, மகனைத்‌ தன்‌ மார்பில்‌ சாய்க்கப்‌ போனாள்‌. அவனோ 


அம்மாவைத்‌ தள்ளிவிட்டு, அக்கா மேல்‌ மீண்டும்‌ சாய்ந்தான்‌. பழுத்த பனம்‌ பழத்தைக்‌ 


கொத்திப்‌ போட்டது போல்‌, முகத்தில்‌ சின்னச்‌ சின்னச்‌ சுருக்கங்களைக்‌ கொண்ட 
வெள்ளையம்மா, மகனைச்‌ சுற்றிச்‌ சுற்றியே வந்தாள்‌. 'அய்யையோ... என்‌ பிள்ளைக்கு 
என்ன ஆச்சோ?' என்று சராசரிக்‌ குரலை விட அதிகமாகக்‌ கத்தினாள்‌. எதுவும்‌ 
புரியாமல்‌ பக்கத்தில்‌ நின்ற மூத்த மகன்‌, ஆறுமுகப்‌ பாண்டியின்‌ கையைப்‌ பிடித்து 
வைத்துக்‌ கொண்டு, ஆறுதல்‌ தேடுகிறவள்‌ போல்‌ அவனைப்‌ பார்த்தாள்‌. ஒரு 
குழந்தையை இடுப்பிலும்‌ ஏழு வயதுப்‌ பயலை கையிலும்‌ வைத்துக்‌ கொண்டு நின்ற 
கோமளம்‌, மைத்துனனை வைத்த கண்‌ வைத்தபடி பார்த்தாள்‌. இதற்குள்‌, இடுப்புக்‌ 
குழந்தை அம்மாவின்‌ கால்‌ வழியாக இறங்கி, அண்ணன்‌ பயல்‌ உதயகுமாரின்‌ 
தலையை ஆனந்தமாய்‌ மிதித்து, சுயம்புவின்‌ பக்கம்‌ போய்‌ 'செத்தப்பா, செத்தப்பா' 
என்றது, இரண்டு வயதுக்‌ குழந்தை. அப்போது அந்த வார்த்தை அபசகுனமாய்‌ 
ஒலித்தது. தாய்க்காரி குழந்தையின்‌ வாயை ஒரு கையால்‌ மூடி மறுகையால்‌ இழுத்துப்‌ 
பிடித்தாள்‌. ஆனால்‌ அண்ணியிடம்‌ இழுபட்ட அந்தக்‌ குழந்தையை, சுயம்பு தன்‌ 
பக்கமாய்‌ இழுத்துக்‌ கொண்டு அதன்‌ தலையைத்‌ தன்‌ கழுத்திற்குள்‌ வைத்துக்‌ கொண்டு, 
“நீ சொன்னது மாதிரி செத்துட்டேம்மா... சித்தப்பாவா செத்துட்டேன்‌” என்று அழுதான்‌. 
அவன்‌ அழுகைக்குத்‌ தங்கைதான்‌ காரணம்‌ என்பது போல்‌, ஏழு வயது உதயகுமார்‌, 
எழுந்து போய்‌, அதன்‌ தலையைக்‌ குட்டினான்‌. குடும்பத்தினர்‌ எல்லோரும்‌ சுயம்புவை 
அதிர்ந்து பார்த்தார்கள்‌. ஆறுமுகப்பாண்டி, எதுவும்‌ புரியாமல்‌ மனைவி கோமளத்தைப்‌ 
பார்க்க, பதிலுக்கு அவள்‌ அவனையே பார்த்தாள்‌. அந்த வேப்பமரத்திற்குச்‌ சிறிது 
தொலைவில்‌ உள்ள வாதமடக்கி மரத்தூரில்‌ உட்கார்ந்திருந்த கணவனை ஓரங்கட்டிப்‌ 


பார்த்தபடியே, வெள்ளையம்மா சாடையாகப்‌ பேசினாள்‌. 


“இப்படிக்‌ குத்துக்கல்லு மாதிரி எதுக்காக நிற்கணும்‌. பெத்த பிள்ளை பொறி கலங்கி 


வந்திருக்கான்‌. என்னடா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா?” 


31 


பிள்ளையார்‌, கையிலிருந்த சுருட்டு, விரல்‌ இடுக்கை எரிப்பதை உணரவில்லை. அந்த 
இரண்டு விரல்களும்‌ செந்நிறமாகி, பிறகு வெண்‌ தழலாய்‌ மாறியதை அறியவில்லை. 
வழக்கம்‌ போல்‌ கம்பீரம்‌ கலையாமல்‌, 'பெரிய மகன்‌' ஆறுமுகப்‌ பாண்டியனைப்‌ 


பார்த்து, கேட்டார்‌. 


“ஏண்டா பெரியவன்‌... இவன்‌ எதுக்காக வந்தானாம்‌? எதுக்காவ அழுவறானாம்‌?” 


சுயம்பு அழுகையை நிறுத்தினான்‌. அந்த வாதமடக்கி மரம்போல்‌ உறுதியாகவும்‌, அதன்‌ 
பட்டைகள்‌ போலச்‌ சிற்சில சுருக்கங்களாகவும்‌ தோன்றிய தந்தையைக்‌ குற்றம்‌ சாட்டும்‌ 


தோரணையில்‌ பார்த்தான்‌. பிறகு தந்தையைப்‌ பார்க்காமலே, வீறாப்பாக 


பதிலளித்தான்‌. 


“நான்‌, இனிமேல்‌ காலேஜுக்குப்‌ போகமாட்டேன்‌. போகமாட்டேன்னா 


போகமாட்டேன்‌...” 


எல்லோரும்‌ ஆடிப்‌ போனார்கள்‌. பிள்ளையார்‌ அவன்‌ பக்கத்தில்‌ அதட்டலோடு வந்து 
நின்றார்‌. ஆறுமுகப்‌ பாண்டி கோபமாக ஏதோ பேசப்போக, அவன்‌ மனைவி கோமளம்‌ 
கணவனை இதமாகப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 'பிளஸ்‌-ஒன்‌' தங்கையை அந்த எதிர்கால 
எலெக்ட்ரானிக்‌ எஞ்சினீயருடன்‌ 'கனெக்ஷன்‌' கொடுக்க நினைத்திருப்பவள்‌. 
ஆகையால்‌ மைத்துனன்‌ மீது ஒரு வாஞ்சை. பாம்பும்‌ சாகாமல்‌ பாம்படித்த கம்பும்‌ 
நோகாமல்‌ எப்படிப்‌ பேசுவது என்று, அவள்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்த போது, 


பிள்ளையார்‌, எங்கேயோ பார்த்தபடி அதட்டினார்‌. 


“எருதுக்கு நோவாம்‌. காக்கைக்குக்‌ கொண்டாட்டமாம்‌... இப்போவாவது கண்‌ குளிர்ந்து 


மனம்‌ குளிர்ந்தால்‌ சரிதான்‌.” 


பிள்ளையார்‌ பார்த்த வைக்கற்போரிலிருந்து, அவரது தம்பியும்‌, தம்பி பெண்டாட்டியும்‌ 
விழுந்தடித்து ஓடினார்கள்‌. தம்பிக்கும்‌ அவருக்கும்‌ தீராப்‌ பகை. இரு தடவை 


கோர்ட்டிற்குப்‌ போனவர்கள்‌. பிள்ளையார்‌, பேசி முடித்ததும்‌, மனைவிக்காரி 


32 


வெள்ளையம்மா அவருக்கு ஒத்தாசை செய்தாள்‌. 


“கொள்ளிக்கட்டைக்‌ கண்ணுங்க, என்‌ பிள்ளைமேல பட்டுப்பட்டு, பாவிப்பய பட்டுப்‌ 


போயிட்டான்‌.” 


இன்னொரு 'பொம்பளச்‌ சண்டையை' இழுக்க விரும்பாத பிள்ளையார்‌, “சரி, சரி 

உள்ளே வாங்க” என்று அதட்டினார்‌. அந்த அதிகாலையிலும்‌ நகத்தைக்‌ கடித்தபடி 
வெளியே இருந்து வந்த இளைய மகள்‌ மோகனாவை அவர்‌ பார்த்தார்‌. ஆனாலும்‌, 
அவள்‌ அவர்‌ மனதில்‌ பதியவில்லை. வேறொரு சமயமாக இருந்தால்‌, இதே இந்தப்‌ 


பிள்ளையார்‌, அவளைக்‌ கொழுக்கட்டை மாவாய்ப்‌ பிசைந்திருப்பார்‌. 


சுயம்புவை, மரகதம்‌ கூட்டி வருவாள்‌ என்ற அனுமானத்தில்‌ எல்லோரும்‌ உள்ளே 
போனார்கள்‌. வாசலிலேயே நின்ற அம்மாவைப்‌ பார்த்து, “உன்‌ வேலையப்‌ 
பார்த்துக்கிட்டு போம்மா... உன்னாலதான்‌ இந்தக்‌ கேடு” என்று சுயம்புவே 
அதட்டினான்‌. உடனே வெள்ளையம்மாள்‌, “அந்தப்‌ பாவி மனுஷன்‌ என்னைப்‌ பழி 
வாங்குறதுக்காக கடைசிக்‌ காலத்துல என்‌ கண்ணுல காட்டப்படாதுன்னு, நான்‌ பெத்த 
மவ மரகதத்த கண்‌ காணாத எடத்துல, பாழுங்கிணத்துல தள்ளுறார்‌... நீயுமாடா 
அம்மாவை இப்படிப்‌ பேசறே?” என்று புலம்பிக்‌ கொண்டே நின்றாள்‌. பிறகு மரகதம்‌ 
போ... போ” என்பது மாதிரி கையாட்டியதால்‌, அதில்‌ ஏதாவது அர்த்தம்‌ 


இருக்குமென்று உள்ளே போய்விட்டாள்‌. 


மரகதம்‌, தம்பியின்‌ கையைப்‌ பிடித்து, விரல்களுக்குச்‌ சொடக்குப்‌ போட்டாள்‌. அவன்‌ 


கலைந்த தலையைச்‌ சரிப்படுத்தினாள்‌. “எந்த வார்த்தை பேசுனாலும்‌ காலேஜுக்கு 


போகமாட்டேன்‌ என்கிற பேச்சு மட்டும்‌ பேசாதடா” என்றாள்‌. சுயம்புவும்‌ அக்காவின்‌ 


இரண்டு கைகளையும்‌ எடுத்து தோளுக்கு போட்டபடியே மன்றாடினான்‌. 


“எக்கா... என்னால காலேஜாக்கு போக முடியாதுக்கா, இந்தத்‌ தங்கச்சியை 
கைவிடாதக்கா... ஆமுன்னு சொல்லுக்கா... அப்பதான்‌ இந்தத்‌ தங்கச்சி வீட்டுக்குள்ள 


வருவேக்கா...” 


33 


மரகதம்‌ திகைத்துப்‌ போனாள்‌. என்ன பேசறான்‌... தங்கச்சி, தங்கச்சின்னு... என்ன 
வந்துட்டுது இவனுக்கு? 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 3 


மரகதம்‌, தம்பியின்‌ இரண்டு கைகளையும்‌, தனது ஒரு கையில்‌ பிடித்து, 
வலுக்கட்டாயமாக இழுத்துக்‌ கொண்டு வந்து, உள்ளறைக்குள்‌ விட்டாள்‌. சுவரோடு 
சுவராய்‌ சாத்தி வைக்கப்பட்ட பனை நார்க்கட்டிலை, மல்லாக்கப்‌ போட்டாள்‌. 
சுயம்புவின்‌ இரு தோள்களையும்‌ இரு கைகளால்‌ அழுத்தி, அவனைக்‌ கட்டிலில்‌ 
உட்கார வைத்தாள்‌. அவனோ, பிரமை பிடித்தவன்‌ போல்‌, கண்கள்‌ திறந்திருந்தும்‌ 
பார்வை படாது, காதுகள்‌ உயிர்த்திருந்தும்‌ ஒலிகள்‌ பதியாது, பித்துப்‌ பிடித்தவனாய்க்‌ 
கிடந்தான்‌. மரகதம்‌, அவன்‌ முன்னால்‌ நின்று கீழே குனிந்து அவனை உலுக்கினாள்‌. 
“தம்பி... தம்பி... உனக்கு என்னடா ஆச்சு” என்று கேட்டபடியே அழப்‌ போனாள்‌. பிறகு 
அழுவது அவனை மேலும்‌ பலவீனப்படுத்தும்‌ என்று நினைத்தவள்‌ போல்‌, நிமிர்ந்து 
வேறு பக்கமாய்‌ முகம்‌ திரும்பி கண்களைத்‌ துடைத்துவிட்டு அவன்‌ கழுத்தை கைகளால்‌ 
கோர்த்துக்‌ கொண்டே, “ஏய்‌... தம்பி, ஏய்‌... தம்பி” என்று அதட்டினாள்‌. உடனே அவன்‌ 
அக்காவின்‌ தோள்களில்‌ இரண்டு கைகளையும்‌ தொங்கவிட்டு கழுத்தில்‌ முகம்‌ போட்டு 


மாங்கு மாங்கென்று அழுதான்‌. “அக்கா... அக்கா... உருப்படாமப்‌ போய்ட்டேனே 


அக்கா?” 


மரகதம்‌, அவன்‌ முகத்தைத்‌ தூக்கி நிமிர்த்தினாள்‌. கண்களை முந்தானையால்‌ துடைத்து 
விட்டாள்‌. பிறகு தழுதழுத்த குரலில்‌ கேட்டாள்‌: 


“என்னடா இப்படி திடுதிடுப்புனு வந்து நிக்கே, என்‌ கண்ணே உனக்கு திருஷ்டி 
பட்டிருக்கும்‌ போலுக்கடா... பேசுடா தம்பி...” 


“எக்கா... இனிமே நான்‌ காலேஜுக்கு போக மாட்டேக்கா...” 


“அய்யய்யோ... எந்தப்‌ பேச்சுப்‌ பேசினாலும்‌... அந்தப்‌ பேச்சு பேசாதே...” 


34 


சுயம்பு, அக்காவைத்‌ தள்ளிப்‌ போட்டுவிட்டு துள்ளி எழுந்தான்‌. சுவர்‌ மூலையில்‌ 


தலையைச்‌ சாய்த்தபடியே கத்தினான்‌. 


“நான்‌ போகமாட்டேன்‌... போகவே மாட்டேன்‌...” 


மரகதம்‌, தம்பியின்‌ பக்கம்‌ அடிமேல்‌ அடிபோட்டு நடந்தாள்‌. அவனை, மறுபுறமாய்த்‌ 
திருப்பி, தன்‌ தோளில்‌ சாய்த்துக்‌ கொண்டு கட்டிலுக்கு வந்தாள்‌. அவன்‌ முதுகைத்‌ 
தடவிவிட்டாள்‌. தோளைத்‌ தட்டிக்‌ கொடுத்தாள்‌. முகத்தைத்‌ துடைத்து விட்டாள்‌. 
தலையைக்‌ கோதி விட்டாள்‌. பிறகு கழுத்தை நீவி விட்டபடியே உபதேசித்தாள்‌. 


“நல்லா யோசிச்சுப்‌ பாரு தம்பி... நம்ம குடும்பத்துலயே பெரிய படிப்புக்கு போற முதல்‌ 
ஆளு நீதான்‌... அதுவும்‌ 'காரை வீட்டுக்காரன்‌' மகன்‌ கருப்பசாமிக்கு... அவுங்க வீட்டுல 
எவ்வளவோ முயற்சி செய்தும்‌... ஒரு லட்ச ரூபாய்‌ கையில வெச்சுக்கிட்டு அலைஞ்சும்‌ 
கூட, அவனுக்கு எஞ்ஜினியருங்குல இடம்‌ கிடைக்கல. ஆனா உனக்கு தானா 
கிடைச்சுருக்கு. இதனாலயே நம்ம ஊருல உன்னால நம்ம குடும்பத்துக்கு மதிப்பு. அந்த 


மதிப்ப குலைச்சுடாதடா. ஊரு உலகத்துல தம்பி படிச்சா, அண்ணன்‌ பொருமுவான்‌... 


ஆனால்‌ நம்மண்ணன்‌ அப்படிப்பட்டவனா... அப்பாவும்‌, அம்மாவும்‌...” 


“அவங்க பேச்சைப்‌ பேசாதக்கா... இப்படி என்ன பெத்துப்‌ போட்ட அவங்கள என்ன 


செய்தாலும்‌ தகும்‌.” 


“உனக்குத்‌ தெரியாதுடா... அப்பா மனசு ஒரு வேளை கல்லாயிருந்தாலும்‌ அந்தக்‌ 
கல்லுக்குள்ள தேரையா இருக்கறது நீதாண்டா... நீ காலேஜுக்கு போகும்‌ 


போதெல்லாம்‌, உன்னை எப்படி வாஞ்சையோட பாப்பார்‌ தெரியுமா... ஊர்க்காரங்க 
உன்னப்பத்தி பெருமையா பேசும்போது... அவன்‌ கிடக்கான்னு...' ஒப்புக்குச்‌ 
சொல்லிக்கிட்டே, எப்படிச்‌ சிரிப்பார்‌ தெரியுமா... அதனால... அக்கா என்ன சொல்ல 


வந்தேன்னா...” 


35 


சுயம்பு, திடீரென்று அக்காவிடமிருந்து விடுபட்டு, கட்டிலில்‌ இருந்து அப்படியே 
விழுந்தான்‌. தரையில்‌ அங்குமிங்குமாய்‌ புரண்டான்‌. மோவாயைத்‌ தூக்கி தூக்கி 
தரையில்‌ இடித்தான்‌. “அய்யோ... அய்யோ...” என்று கை கால்களைச்‌ சுருக்கினான்‌, 


நீட்டினான்‌, மடக்கினான்‌. 


மரகதம்‌, இப்போது தானே பிரமை தட்டி நின்றாள்‌. தம்பியின்‌ படிப்பு நின்று போய்‌ 
விடும்‌ என்று நினைக்கக்‌ கூட அவளால்‌ முடியவில்லை. எப்படியோ சுதாரித்துக்‌ 
கொண்டு அவன்‌ அருகே மண்டியிட்டு உட்கார்ந்தபடியே “தம்பி... தம்பி...” என்ற 


போது, வெள்ளையம்மா, உள்ளே வந்தாள்‌. 


“அய்யோ... இங்க வந்து பாருங்களேன்‌” என்று சத்தம்‌ போடப்போன அம்மாவின்‌ 
வாயை மரகதம்‌ கைகளால்‌ பொத்தினாள்‌. அப்போதும்‌, அவள்‌ பேசினாள்‌. இதனால்‌ 
தாய்க்காரியிடமிருந்து விதவிதமான - விநோதமான சத்தம்‌ ஏற்பட்டது. எப்படியோ, 
மகளிடமிருந்து விடுபட்டும்‌ விடுவித்துக்‌ கொண்டும்‌, மகள்‌ மெல்லப்‌ பேசு என்று 
சைகை செய்த கையைத்‌ தட்டிவிட்டபடியே அதற்கு எதிர்மாறான குரலில்‌ பேசித்‌ 
தீர்த்தாள்‌. 


“ஒப்பன்‌ புத்திதான ஒனக்கு இருக்கும்‌... எதுக்காக மெள்ளப்‌ பேசணும்னே. இது ஊரு 
முழுக்க தெரிய வேண்டிய விஷயம்‌... எல்லாம்‌ அந்த எரவாளி பய மகள்‌ 
சீதாலட்சுமியோட வேல. இவங்கிட்டயும்‌ நான்‌ படிச்சுப்‌ படிச்சு சொன்னேன்‌. உச்சி 


காலத்துல அவள்‌ சமாதிப்‌ பக்கம்‌ போகாதடா போகாதடான்னேன்‌... பாவிப்‌ பய 


கேக்காம இப்ப வட்டியும்‌ முதலுமா வாங்கிட்டு வந்துட்டான்‌...” 


“அந்தப்‌ பாவப்பட்ட அக்காவை ஏம்மா வம்புக்கு இழுக்கே... பாவிமகள்‌ சொல்லாம 


கொள்ளாம துள்ளத்‌ துடிக்க செத்தவள்‌...” 


“உனக்கு என்னடி தெரியும்‌... அப்படி சாகறவங்கதான்‌ பேயா அலைவாவ... போன 
வருஷம்‌ இறந்ததுலருந்து அந்த சீதாலட்சுமி கருவக்‌ காட்டுல லாந்துனாள்‌... நானே ஒரு 
தடவ அவளப்‌ பார்த்தேன்‌. ஊர்லயும்‌ சொன்னாவ... ஆனா இப்போ அப்படி அவ 
லாந்துரது இல்ல. ஏன்‌ தெரியுமா? அவள்தான்‌, இவனைப்‌ பிடிச்சுக்கிட்டு இவன்‌ 
கூடயே காலேஜுக்குப்‌ போறாளே... அப்புறம்‌ அங்க இருக்க முடியாம இவன இங்க 


36 


கூட்டிக்கிட்டு வந்துடுறாளே... நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம்‌ இவன 
வாய்க்குவாய்‌ தம்பி... தம்பின்னு சொன்ன... மூதேவி... இப்ப அவனையே தங்கச்சி... 


தங்கச்சின்னு சொல்ல வச்சுட்டாள்‌...” 


“இவன்‌ அப்படி சொன்னான்னு உனக்கு எப்படிம்மா தெரியும்‌...” 


“எல்லாம்‌ நான்‌ கேட்டுக்கிட்டுத்தான்‌ இருந்தேன்‌... பூவம்மா மயினிகிட்ட சொல்லி 
திருநீர்‌ போட்டா சரியாயிடும்‌... ஏல சுயம்பு வந்ததே வந்திய... உன்‌ அண்ணன்‌ 


பிள்ளைகளுக்கு, ஏதாவது இனிப்பு கினிப்பு வாங்கிட்டு வரப்படாதா...” 


“எம்மா... மொதல்ல நீ இடத்தை காலி பண்ணு. தம்பி துஷ்டி கேக்கற நிலையில 


இருக்கான்‌... நீ எக்காளமாவா பேசுற... அம்மாக்காரியாம்‌... அம்மா... போம்மா.” 


“பாவி மொட்ட.. என்ன பேச்சு பேசறாள்‌. எனக்கு மட்டும்‌ மனசு துடிக்காமலா 


இருக்கும்‌.” 


“உனக்கு வாய்‌ துடிக்கிற அளவுக்கு மனசு துடிக்கல போம்மா.” 


மரகதம்‌, அம்மாவின்‌ முதுகைப்‌ பிடித்து தள்ளித்‌ தள்ளி, அவளை அந்த அறைக்கு 
வெளியே கொண்டு போய்‌ விட்டாள்‌. அப்படியும்‌ வெள்ளையம்மா காலஞ்சென்ற 


சீதாலட்சுமியை திட்டிக்‌ கொண்டே உள்ளே வரப்‌ போனாள்‌. அதற்குள்‌ மரகதம்‌ 


கதவைத்‌ தாளிட்டாள்‌. பிறகு பித்துப்‌ பிடித்து நின்ற சுயம்புவை தூக்கி நிறுத்தி, கட்டில்‌ 


பக்கமாய்‌ நகர்த்தி, அவனை உட்கார வைத்தாள்‌. எதுவும்‌ நடக்காதது போல 


பேசினாள்‌. 


“சரி... எப்ப சாப்பிட்டியோ... முதல்ல சாப்பிடுடா...” 


“என்னை உள்ள இருந்து ஏதோ ஒன்னு தின்னுக்கிட்டே இருக்குக்கா... பாம்பு, 


தவளையைப்‌ பிடிக்குமே அப்படி... காக்கா ஓணானைக்‌ கொத்திக்‌ கொத்தி 


37 


விளையாடுமே அப்படி... என்னால எப்படிக்கா சாப்பிட முடியும்‌? எக்கா நான்‌ 


காலேஜுக்கு போகமாட்டேன்‌... சரியா...” 


மரகதம்‌ அவனுடன்‌ பேசவில்லை. ஊரே வியக்கும்படி படித்து எல்லோரிடமும்‌ 
சகஜமாகப்‌ பழகும்‌ தம்பிக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்‌ எப்படி ஏற்பட்டிருக்கும்‌ என்ற 


ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டாள்‌. அவன்‌ உயர உயரப்‌ போவதே கீழே விழுவதற்குத்தானோ 


என்று ஆயாசப்பட்டாள்‌. கிட்டத்தட்ட சுயம்பு மாதிரியே அவள்‌ விக்கித்து நின்ற போது, 


சுயம்பு அக்காவை உலுக்கினான்‌. 


“எக்கா... எக்கா... உனக்கு பேசி முடிச்ச மாப்பிள்ளையை பாத்துட்டு வராம 
போய்ட்டேன்‌... எனக்கு வந்த கோளாறுல, உனக்கு வந்த மாப்பிள்ளையை 
மறந்துட்டேனே... நானெல்லாம்‌ ஒரு தம்பியா... ஆனா ஒண்ணுக்கா... காலேஜுக்கு 
போகாதது மாதிரி அங்கயும்‌ போகமாட்டேன்னு நினைக்காத... நீ மட்டும்‌ இனிமே 


என்ன காலேஜுக்குப்‌ போகாதபடி பார்த்துக்க... நாளைக்கே போய்‌ மாப்பிள்ளைய 


பாத்துட்டு வந்துடறேன்‌...” 


மரகதத்திற்கு இப்போது தம்பியிடம்‌ என்ன பேச வேண்டும்‌ என்பது 
தெளிவாகிவிட்டது. 


“உங்க அக்காவைப்‌ பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டே... நீ காலேஜுக்குப்‌ போகாம, 


நான்‌ யாருக்கும்‌ கழுத்தை நீட்டுவேன்னு நினைச்சியா... அதுதான்‌ நடக்காது...” 


“எக்கா... என்னக்கா சொல்லுற... அப்படியெல்லாம்‌ தத்துபித்துன்னு பேசுனால... 


என்னால தாங்கிக்க முடியாது...” 


“நீ காலேஜுக்கு போகாம இருந்தால்‌... அதுமட்டும்‌ என்னால தாங்கிக்க முடியுமா...” 


ம்ம்‌ ° ° 33 
எக்கா... எக்கோ... 


“ஆமாடா இது ஒப்புக்குச்‌ சொல்ற வார்த்தையில்லடா... நீ படிப்பை விட்டுட்டு உன்ன 


சீரழிய விட்டுட்டு... இந்த அக்காவால வேற ஊர்ல இருக்க முடியாதுடா...” 


38 


சுயம்பு விக்கித்துப்‌ போனான்‌. அக்காவை அப்படியே கட்டிப்பிடித்து கேவினான்‌. 
அவளோ கால்களை நீட்டி தம்பியை மடியில்‌ போட்டுக்‌ கொண்டு, ஊரில்‌ படித்து 
முன்னுக்கு வந்தவர்களின்‌ கதைகளை சொல்லப்‌ போனாள்‌. இதில்‌ அக்கா, 
அம்மாவானாள்‌. தம்பி மகனானான்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 4 


பிள்ளையார்‌, தோட்டத்திற்கு போய்‌ வந்ததன்‌ அத்தாட்சியாய்‌, தலையில்‌ ஏறிக்‌ கிடந்த 


ஒரு சுமை அகத்திக்கீரைக்‌ கட்டை, தொப்பென்று முற்றத்தில்‌ போட்டார்‌. தலையில்‌ 
பாம்பு மாதிரி சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்டை எடுத்து ஒரு முனையைப்‌ பிடித்து 


உதறியபடியே, சமையலறைத்‌ திண்ணையில்‌ உட்கார்ந்தார்‌. பொதுவாக, 
தோட்டத்திற்குக்‌ காலையில்‌ போனால்‌ அங்கேயே இரண்டு தேங்காய்‌ பறித்து, வயித்த 
நிரப்பிக்‌ கொள்பவர்‌, மத்தியானம்‌ சாப்பாட்டுச்‌ சமயத்தில்‌ மட்டும்‌ தான்‌ வருவார்‌. 
ஆனால்‌, இன்று தோட்டத்திற்குப்‌ போன வேகத்திலேயே திரும்பி விட்டார்‌. எதிர்‌ 
அறைப்‌ படிக்கட்டில்‌ லுங்கியும்‌ பனியனுமாக இருந்த சுயம்புவை நோட்டம்‌ 
விட்டபடியே, தட்டில்‌ பழைய அரிசிச்‌ சோற்றைத்‌ தேங்காய்த்‌ துவையலோடு பிசைந்து 
கொண்டிருந்த ஆறுமுகப்‌ பாண்டியைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌: 


“ஏடே... பெரியவன்‌... இவன்‌ இன்னும்‌ போகலை? நான்‌ என்னடா சொல்லிட்டுப்‌ 
போனேன்‌? தோட்டத்துல இருந்து திரும்பும்‌ போது, ஒண்ணு நான்‌ இவன்‌ கண்ணுல 
படப்படாது... இல்லாட்டா, நான்‌ ஒங்க கண்ணுல படமாட்டேன்னு சொன்னத 
மறந்திட்டியளா? செருக்கிமவன்‌, 'கரிவலிச்சி' வாரான்‌. பெரிய படிப்புன்னா 


கஷ்டமாத்தான்‌ இருக்கும்‌... இந்த ஒரு மாதத்லயே ரெண்டு தடவை அவன்‌ வரும்‌ 
போதே எனக்கு சந்தேகம்‌... ஒவ்வொருத்தியவள மாதிரி நான்‌ வாக்குத்‌ தவறுற வம்சம்‌ 


இல்லடா... இப்ப அவன்‌ போறானா... இல்ல நான்‌ போகணுமான்னு கேளு...” 


தப்பித்‌ தவறி ஒரு வார்த்தை வாயிலிருந்து விழுந்து விட்டாலும்‌, அந்த ஒரு சொல்லில்‌ 
நிற்கும்‌ அப்பாவின்‌ போக்கை அறிந்திருக்கும்‌ ஆறுமுகப்‌ பாண்டி, பாதிச்‌ சோற்றைச்‌ 


39 


சாப்பிடாமலே கையைக்‌ கழுவினான்‌. இதற்குள்‌, மரகதம்‌ ஓடி வந்து தம்பியின்‌ தோளில்‌ 


பாண்ட்‌ சட்டையைத்‌ தொங்கப்‌ போட்டு, அவனைத்‌ தாக்கி விட்டாள்‌. 


மரகதம்‌, தம்பியை ஆடையை மாற்றிக்‌ கொள்வதற்காக, பக்கத்து அறைக்குத்‌ தள்ளி 
விட்டாள்‌. அவனும்‌, அக்காவின்‌ வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது போல்‌ சிறிது 
நடந்து, மீண்டும்‌ அவள்‌ பக்கமே வந்தான்‌. தலையை அங்குமிங்குமாய்‌ ஆட்டி 
ஓலமிட்டான்‌. அக்காவிடம்‌ மெளனச்‌ சம்மதமானவன்‌, இப்போது மீண்டும்‌ முருங்கை 


மரம்‌ ஏறப்‌ போவது போல்‌ அபலத்தோடு பேசினான்‌. 


“நான்‌ போகமாட்டேன்‌. காலேஜாக்குப்‌ போக மாட்டேன்‌. எனக்குப்‌ பயமா இருக்கு... 


பயத்தைத்‌ தாங்க முடியலை...” 


“என்னடா பயம்‌, பொல்லாத பயம்‌? நம்மள மீறி எப்படிடா பயம்‌ வரும்‌? எங்கே... 


அக்கா முகத்தைப்‌ பார்த்துச்‌ சொல்லு... எப்படி பயம்‌ வரும்‌...?” 


சுயம்பு, அக்கா மூலம்‌ அனைவருக்கும்‌ எதையோ ஒன்றைச்‌ சொல்லப்‌ போனான்‌. 
அதற்குள்‌ அவன்‌ தந்தை பிள்ளையார்‌, திண்ணையிலிருந்து துள்ளி எழுந்து சுவரில்‌ 


சாத்தப்பட்ட சாட்டைக்‌ கம்பை எடுத்தார்‌. உடனே வெள்ளையம்மா, “இதுக்கு மட்டும்‌ 


குறைச்சலில்லே. அவன்‌ சுயமாவா பேசறான்‌? எல்லாம்‌ அந்தப்‌ பாழாப்‌ போற பய 
பொண்டாட்டி சீதாலட்சுமி படுத்துற வேலை” என்றாள்‌. உடனே அவர்‌ மகன்‌ மேல்‌ குறி 


வைத்த சாட்டைக்‌ கம்பை, மனைவிக்குக்‌ குறியாக்கியபடியே கத்தினார்‌. 


“எல்லாம்‌ இந்தப்‌ பொம்பளைங்க கொடுக்கிற இடம்‌ தான்‌... செருக்கி மவன நல்ல 
வார்த்தையா சொல்லி துரத்துரத விட்டுட்டு தாலாட்டுப்‌ போடுறாளுவ, தாலாட்டு... 
எப்படி உருப்படுவான்‌? இப்ப சொல்றதுதான்‌ சொல்லு... அவனுக்குப்‌ படிக்க 
முடியாட்டால்‌ எந்தக்‌ 'காட்டுக்காவது' ஓடிப்‌ போகட்டும்‌. இங்க வரப்படாது... நல்லாப்‌ 
படிச்சு ஒவ்வொரு பரீட்சை லீவுலயும்‌ ராசா மாதிரி வரட்டும்‌... நான்‌ வேண்டாங்கலை. 
அப்படி இல்லாம, இப்படி வந்தால்‌, ஒண்ணு இந்த வீட்ல அவன்‌ இருக்கணும்‌. 
இல்லேன்னா நான்‌ இருக்கணும்‌... சீதாலட்சுமி... படுத்துறாளாம்‌... 'கரிவலிச்சு'... 


40 


வந்திருக்கான்‌...” 


இந்தச்‌ சமயத்தில்‌ கோமளம்‌ குறுக்கிட்டாள்‌. முப்பது வயதுக்காரி. பெங்களூர்‌ 
கத்திரிக்காய்‌ மாதிரி சிறிது கரடு முரடான முகம்‌. ஆனாலும்‌, தென்னை இளமட்டை 
போன்ற அந்த நிறமும்‌, அந்த லாவகமும்‌, அவளுக்கு ஒரு கவர்ச்சியைக்‌ கொடுத்தன. 
இப்போது வருங்காலத்‌ தங்கையின்‌ கணவன்‌ என்ற உரிமையோடு, அவள்‌ சுயம்புவை 


அதட்டினாள்‌: 


“இவ்வளவு பணம்‌ போட்டு உன்னை எதுக்காக படிக்க வைக்கோம்‌! இந்த மூணு 
மாதத்துல, ஹாஸ்டலுக்கே மாதா மாதம்‌ எழுநூறு ரூபா ஆகியிருக்கு... புத்தகம்‌, 
பீஸுன்னு தனியா மூவாயிரம்‌... ஒங்கப்பா, வீட்ல இருக்க வேண்டிய இந்த வயசுல, 
காட்ல கிடக்கார்‌... ஒங்க அண்ணன்‌ காலையில வயலுக்குப்‌ போயிட்டு ராத்திரிக்குத்‌ 
தான்‌ வாறவரு... இந்த ஊர... இன்னிக்குத்தான்‌ பகலுல பாக்காரு... அதுவும்‌... நீ 
வில்லடிக்கிறதால... நாங்க படுற பாட்டை நினைச்சுப்‌ பார்த்தால்‌, உனக்கு எப்படி 


படிக்க மனசு இல்லாமப்‌ போகும்‌?” 


எங்கேயும்‌ தோன்றும்‌, மாமியார்‌-மருமகள்‌ மகாயுத்தம்‌ அங்கேயும்‌ தோன்றியது. 


வெள்ளையம்மா, மகன்‌ மூலம்‌ எச்சரித்தாள்‌. 

“அவனே சித்தம்‌ கலங்கி நிக்கான்‌. இதுக்குமேல பேசக்‌ கூடாதுன்னு சொல்லுடா...” 
ஆறுமுகப்பாண்டிக்கு, தாயே பேசச்‌ சொல்லிக்‌ கொடுத்தது போலிருந்தது. 
“எதுக்கும்மா சொல்லணும்‌? முழுத்த ஆம்பளைப்‌ பயல்‌... ஓடுற பாம்பை பிடிக்கிற 
வயசு... காலேஜுக்குப்‌ போகமாட்டேன்‌, பயமா இருக்குன்னு சொன்னால்‌, அவள்‌ 
கேட்கக்‌ கூடாதா? முட்டையிடுற கோழிக்குத்தான்‌ பிட்டி வலிக்கும்‌... ஒன்‌ மருமகள்‌ 


நகையை அடகு வைச்சுத்தான்‌ காலேஜுக்கு பணம்‌ கட்டுனோம்‌...” 


மரகதத்தால்‌, மேற்கொண்டு பொறுக்க முடியவில்லை. அண்ணன்‌, அண்ணி 


முகங்களைப்‌ பார்க்காமலே பழையதைக்‌ கிளப்பினாள்‌. 


41 


“இப்படி ஒரு விவகாரம்‌ வரப்படாதுன்னுதான்‌ அப்பா, தீர்த்து வெச்சுட்டார்‌. தம்பிய 
படிக்க வைக்க வேண்டியது அண்ணன்‌ பொறுப்பு. அதுக்காக தன்‌ பங்கு நிலத்துல ஆறு 


மரக்கால்‌ விதப்பாட்டை விட்டுக்‌ கொடுக்க வேண்டியது தம்பியோட பொறுப்புன்னு...” 


“எழா மரகதம்‌... எனக்கும்‌ அவனுக்கும்‌ இடையில நெலமா குறுக்க நிக்கும்‌? அப்பா 
சொல்லிட்டார்னு இவன்‌ தந்தாலும்‌ இவன்‌ பங்கு நெலத்தை நான்‌ வாங்குவனா?” 


“நீ சும்மா கெட அம்மாளு... இது எங்க வீட்டு விவகாரம்‌... அடுத்த வீட்டுக்குப்‌ 
போறவளுக்கு என்ன வந்திட்டு?” 


“எந்த வீட்டுக்குப்‌ போனாலும்‌ இவன்‌ என்‌ தம்பிதான்‌...” 


பிள்ளையார்‌, மகளுக்குக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. வயதுப்‌ பெண்‌ ஒருத்தி, தனது 
திருமணத்தைப்‌ பற்றி - அது நிச்சயிக்கப்பட்ட பிறகும்‌ மறைமுகமாகக்‌ கூட 
பேசக்கூடாது என்று நினைப்பவர்‌. அது என்ன எந்த வீடு... மகள்‌ அப்படிப்‌ பேசியதில்‌ 
கொதித்துப்‌ போய்‌ ஆவியானார்‌. 


“என்னழா... வாய்‌ ரொம்பத்தான்‌ நீளுது... நூலப்‌ போலச்‌ சேலையாம்‌. தாயைப்‌ போல 


பிள்ளையாம்‌...” 


தாய்க்காரி வெள்ளையம்மா, புருஷனுக்குப்‌ பதிலடி கொடுக்க அதே 
விகிதாச்சாரத்திலான, வார்த்தைகளைத்‌ தேடினாள்‌. இதற்குள்‌, மரகதம்‌ 
அடங்கிவிட்டாள்‌. அந்த அதட்டல்‌ குரல்‌ தனக்கும்‌ சேர்த்துத்தான்‌ என்பதைப்‌ புரிந்த 
கோமளமும்‌, லேசாய்‌ வெளிப்பட்ட நாக்கைக்‌ கூட உள்ளே இழுத்துக்‌ கொண்டாள்‌. 
மரகதம்‌ வாயளவில்‌ அடங்கினாலும்‌ மனத்தளவில்‌ வீறிட்டாள்‌. கடந்த ஒன்பதாண்டு 
காலத்தில்‌ முதல்‌ மூன்று மாதங்களை மட்டும்‌ 'போனஸாக' விட்டுவிட்டு, 
அண்ணிக்காரி, சொல்லுக்குச்‌ சொல்‌ 'அடுத்த வீட்டுக்குப்‌ போறவள்‌' என்று இடித்து 
இடித்துச்‌ சொல்கிறாள்‌ - இவள்‌ என்னமோ இதே வீட்டில்‌ பிறந்ததிலிருந்தே இருப்பவள்‌ 


42 


போல... இருபத்திரண்டு ஆண்டுகளாக எந்த வீட்டில்‌ பிறந்தாளோ, நடமாடுகிறாளோ, 


அந்த வீட்டிலிருந்து, ஒரு ஒன்பது வருஷக்காரி, துரத்தப்‌ பார்ப்பதைக்‌ கண்டு மரகதம்‌ 


மருண்டு போனாள்‌. அந்த வீட்டிலிருந்து அந்த ஊருக்கு 'அது' எப்படிப்‌ பட்டதாக 
இருந்தாலும்‌, போய்த்‌ தொலைய வேண்டும்‌ என்ற விரக்தி. 


இப்போது ஆறுமுகப்‌ பாண்டி தம்பியை உசுப்பினான்‌. 


“சீக்கிரமாகச்‌ சட்டையைப்‌ போடுடா... இப்ப புறப்பட்டாத்தான்‌, பஸ்ஸப்‌ பிடிச்சு, 


ரயிலைப்‌ பிடிச்சு சாயங்காலத்துக்குள்ள போக முடியும்‌...” 


சுயம்பு கையெடுத்துக்‌ கும்பிட்டுப்‌ புலம்பினான்‌: 


“என்னால எதுவும்‌ செய்ய முடியலே அண்ணே... என்னக்‌ காப்பாத்து அண்ணே. 
எனக்கு படிப்பும்‌ வேண்டாம்‌ கிடிப்பும்‌ வேண்டாம்‌. வயலும்‌ வேண்டாம்‌. வாசலும்‌ 


வேண்டாம்‌... உன்‌ காலடியே போதும்‌...” 


ஆறுமுகப்‌ பாண்டி, அரண்டு போய்‌ நின்ற போது, பிள்ளையார்‌ மீண்டும்‌ போர்க்குரலில்‌ 


பேசினார்‌. 


“டேய்‌ பெரியவன்‌... நான்‌ போறேண்டா... திரும்பி வராத இடத்துக்கா போறேண்டா... 


உன்‌ தங்கச்சி மரகதம்‌ கலியாணத்தை நல்லா நடத்துடா...” 


பிள்ளையார்‌, துண்டை உதறினார்‌. சுயம்பு, சும்மாவே இருந்தான்‌. இதற்குள்‌ மரகதம்‌ 
அங்கேயே அவன்‌ தலைக்குள்‌ சட்டையை நுழைத்தாள்‌. பாண்டை எடுத்து அவன்‌ கால்‌ 


பக்கம்‌ கொண்டு போனாள்‌. பிள்ளையாரோ, பேரப்‌ பிள்ளைகளைக்‌ கன்னத்தில்‌ 


தட்டிவிட்டு, போகப்‌ போவது போலிருந்தார்‌. சுயம்புவால்‌ பொறுக்க முடியவில்லை. 
சப்தம்‌ போட்டுப்‌ பேசினான்‌. 


“போறதாய்‌ இருந்தால்‌, லுங்கியோடதான்‌ போவேன்‌...” 


43 


அறைக்குள்‌ போய்‌ லுங்கியைக்‌ கட்டிக்‌ கொண்டு வந்த தம்பியிடம்‌, ஆறுமுகப்பாண்டி 
சூட்கேஸை நீட்டினான்‌. பிறகு இடுப்பில்‌ குழந்தையோடு நின்ற மனைவியிடம்‌ சில 
ரூபாய்‌ நோட்டுக்களை நீட்டினான்‌. அவள்‌ அவற்றைக்‌ குழந்தையின்‌ கையில்‌ 
கொடுத்து மைத்துனனை நெருங்கி, அவனது சட்டைப்‌ பைக்குள்‌ குழந்தையின்‌ ரூபாய்க்‌ 
கரத்தை உள்ளே விட்டாள்‌. அந்தக்‌ குழந்தை ரூபாய்‌ நோட்டைக்‌ கொடுக்காமல்‌, அவன்‌ 


சட்டைப்‌ பைக்குள்‌ என்ன கிடைக்கும்‌ என்பது போல்‌ துழாவியது. உடனே அந்தக்‌ 


குழந்தையின்‌ கையைத்‌ திருகி, அவளே ரூபாயைப்‌ போட்டாள்‌. 


சுயம்பு திரும்பித்‌ திரும்பி நடந்தான்‌. வேப்பமரத்தைத்‌ தாண்டி, அந்த வாதமடக்கிப்‌ 
பக்கம்‌ போனான்‌. பெட்டியை அங்கேயே வைத்துவிட்டு அக்காவை நோக்கி ஓடி 
வந்தான்‌. அவளைக்‌ கட்டிப்‌ பிடித்து, அவள்‌ இரண்டு கைகளையும்‌ தன்‌ கரத்திற்குள்‌ 
சங்கமமாக்கிக்‌ கொண்டு, அவன்‌ காதில்‌ கிசுகிசுத்தான்‌. உடனே அவள்‌, 
அழவில்லையானாலும்‌, விம்மினாள்‌. தம்பியின்‌ தலையைக்‌ கோதிவிட்டபடியே, “என்‌ 
பிரச்னையை விடுடா... நீதான்‌ இப்ப எனக்குப்‌ பிரச்னை” என்றாள்‌. பிறகு அவன்‌ 
நெற்றியில்‌ முத்தமிட்டு அவனைத்‌ திருப்பிவிட்டாள்‌. அம்மாக்காரி பார்வையால்‌ 
கேட்டாள்‌. அண்ணன்‌, வார்த்தையாலே கேட்டான்‌. எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? 
'எக்கா... எக்கா... உன்‌ மாப்பிள்ளை ஊருக்குப்‌ போய்‌ 'பையனைப்‌' பார்த்துட்டுத்‌ தான்‌ 
இனிமேல்‌, ஊருக்கு வருவேன்‌. உனக்கு வாக்குக்‌ கொடுத்ததை மறக்கலக்கா... 
எனக்குப்‌ பிடிக்காட்டா இந்தக்‌ கலியாணத்தை நடத்த விடமாட்டேங்கா' என்று தம்பி 
மீண்டும்‌ சொல்லிவிட்டுப்‌ போனதை எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? ஆனாலும்‌ அவள்‌, 
சத்தம்‌ போட்டுத்‌ தொலைவில்‌ போன தம்பியைத்‌ திரும்ப வைத்துப்‌ பேசினாள்‌. 


“அதுக்காக சீக்கிரமா ஊருக்கு வந்திடாதே... வேணுமுன்னா லெட்டர்‌ போடு.” 


சுயம்பு, அக்காவை மலங்க மலங்கப்‌ பார்த்துக்‌ கொண்டே, தன்‌ பாட்டுக்கு நடந்தான்‌. 


அந்தப்‌ பொது வழியில்‌ நடந்தாலும்‌, தான்‌ மட்டுமே தனியாய்‌ நடப்பது போல்‌ 


நடந்தான்‌. உடம்பைச்‌ சுருட்டிச்‌ சுருட்டி, சுருண்டு சுருண்டு நடந்தான்‌. குழாயடிப்‌ பக்கம்‌ 
தண்ணீர்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்த பெண்கள்‌ கிசு கிசு பேசினார்கள்‌. “என்ன வந்திட்டு 
இவனுக்கு? நம்மையே பார்த்துட்டு நிக்கான்‌ பாரு? புட்டத்தை ஏன்‌ இப்படி அசைச்சு 


44 


அசைச்சு நடக்கான்‌? கையக்‌ கால ஏன்‌ டான்ஸ்‌ ஆடுற மாதிரி கொண்டு போறான்‌? 
இதோ பாருடி, இந்த மலர்க்கொடிய காணல. அநேகமா இப்போ தோட்டத்துப்‌ 


பக்கத்துல நிப்பாள்‌...” 


அந்தக்‌ குழாயடிப்‌ பெண்களை ஒன்றிப்‌ போய்ப்‌ பார்த்த சுயம்பு, மீண்டும்‌ தன்னைத்‌ 
தானே தூக்கிக்‌ கொண்டு போவது போல்‌ நடந்தான்‌. அக்கம்‌ பக்கத்துத்‌ தேனீர்க்‌ 
கடைக்காரர்களையோ, அவர்கள்‌ குசலம்‌ விசாரிப்பதையோ காதில்‌ வாங்காமல்‌, 
பலியாடு போல, தன்னை யாரோ இழுத்துக்‌ கொண்டு போவது போல்‌ கழுத்தை நீட்டி 


நீட்டிப்‌ போனான்‌. 


சுயம்பு, அந்தக்‌ கருவேலமரக்‌ காட்டுப்‌ பக்கம்‌ நெருங்கி விட்டான்‌. முள்ளம்‌ பன்றிகள்‌ 


சிலிர்ப்பது போல்‌, பச்சைப்‌ பசேல்‌ என்று இருந்த அந்தக்‌ காடு, வெள்ளை 


வெள்ளையாய்‌ சில பகுதிகளில்‌ குற்றுயிரும்‌ குலையுயிருமாய்‌, பாதி வெட்டப்பட்ட மரப்‌ 


பிணங்களாய்க்‌ கிடப்பது மட்டுமே அவன்‌ கண்ணுக்குத்‌ தோன்றியது. பழையபடியும்‌ 
வீட்டுக்குப்‌ போகலாமா என்று நினைப்பு. அப்போது அந்தக்‌ காட்டின்‌ பிதாமகன்‌ - 
'வாட்ச்மேன்‌' வீரபாண்டி வந்தான்‌. வரும்போதே, ஒப்பாரி போடாத குறையாகப்‌ 


பேசிக்‌ கொண்டே வந்தான்‌. 


“படிச்சவன்னா ஊருக்குப்‌ பிரயோசனப்படணும்‌... எல்லாப்‌ படிச்ச பசங்க மாதிரி நீயும்‌ 
பிரயோசனப்‌ படலை. இந்த சமூகக்‌ காடு செடியாய்‌ இருக்கும்‌ போதே உரமும்‌ 
தண்ணியும்‌ ஊத்துனவன்‌ நான்‌. அப்போ ஒரு துளி தண்ணியோ, ஒரு பிடி உரமோ 
ஊத்தாத பயலுவ எல்லாம்‌, பட்டப்பகலுலேயே நான்‌ வளர்த்த மரங்களை 
வெட்டுறாங்கன்னு போலீசுக்குப்‌ போனால்‌, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு, 
என்னை மாதிரி நீ எப்படிடா காக்கிச்‌ சட்டை போடலாம்‌'னு அடிக்க வாராரே தவிர, 
எத்தனை மரத்த எவன்‌ எவன்‌ வெட்டுனான்னு ஒரு கேள்வி இல்ல. கேப்பாரு இல்ல... 
நான்‌ போலீசுக்குப்‌ போயிட்டு வந்ததுலே இருந்து எல்லாருமே கருவேல மரங்கள 
வெட்டுறாங்க... ஆனாலும்‌ என்‌ கண்ணு முன்னாலயே கொழந்தைங்க மாதிரி 
கண்ணுக்குத்‌ தெரியாமலே வளர்ந்த இந்த மரங்கள வெட்ட மனசு கேக்கலை. இந்த 
விஷயத்தை நான்‌ விடப்போறதும்‌ இல்ல... கலெக்டர்‌ கிட்ட போகப்‌ போறேன்‌... ஒரு 


மனு எழுதிக்‌ கொடு...” 


45 


சுயம்புவோ, வீரபாண்டியிடம்‌ ஒரு மனுப்‌ போட்டான்‌. 


“மாமா, மாமா... எனக்கு காலேஜ்‌ போகப்‌ பிடிக்கல மாமா... வீட்டுல துரத்துறாங்க 


மாமா... ஒங்ககிட்டயே என்னை வேலைக்காரனா சேர்த்துக்குங்க மாமா...” 


வீரபாண்டி, அதிர்ந்து போனான்‌. இப்போதுதான்‌ அவனை முழுமையாக உற்றுப்‌ 
பார்த்தான்‌. படர்ந்த மார்பும்‌, விரிந்த முகமும்‌, அதற்கேற்ற கால்‌ கைகளும்‌ கொண்ட 
சுயம்பு, மெள்ள மெள்ள வேற்று ஆளாக மாறிக்‌ கொண்டிருப்பது போல்‌ தோன்றியது. 
ஒடுங்கிப்‌ போய்‌ நின்றவனின்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்துவிட்டு, வீரபாண்டி கண்ணை 
மூடினான்‌ கல்வியால்‌ கிடைக்கின்ற பம்மாத்தையும்‌, ஊழல்‌ பணத்தையும்‌, அதனால்‌ 
சுயம்புவிற்குச்‌ சொந்தமாகப்‌ போகும்‌, காரையும்‌ பங்களாவையும்‌ கண்காட்சி 
வர்ணனை போல்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. கண்ணைத்‌ திறந்தால்‌, அங்கே சுயம்பு 


இல்லை. 


சுயம்பு, அந்தச்‌ சின்னப்‌ பூந்தோட்டத்திற்கு அருகே வந்துவிட்டான்‌. பம்ப்செட்‌ தண்ணீர்‌ 
கீழே இருந்து மேலே குதித்துப்‌ பாயும்‌ காரைச்‌ சுவர்‌ வாய்க்காலில்‌ கால்‌ பதித்த படியே, 
மலர்க்கொடி பூத்தொடுப்பதைக்‌ கண்டான்‌. அங்கிருந்து காற்று கொண்டு வந்த பூ 
வாசனை அவன்‌ மூக்கைத்‌ துளைத்தது. மலர்க்கொடி கால்வாய்‌ நீரைக்‌ காலால்‌ எற்றி 
எற்றி அடித்தபடியே வாழை நாரில்‌ பூத்தொடுத்தாள்‌. அவன்‌ கண்ணில்‌ படும்படியாய்‌ 
அந்த மாலையைத்‌ தாக்கிக்‌ காட்டினாள்‌. அவன்‌ வருவான்‌ என்று முன்குவிந்தும்‌, 


வரமாட்டான்‌ என்று பின்‌ வளைந்தும்‌ அல்லாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


சுயம்பு, அவளை நோக்கி அக்கம்‌ பக்கம்‌ பார்க்காமலேயே, சர்வ சாதாரணமாக நடந்து 
வந்தான்‌. அந்த நடைக்குப்‌ பயந்து, அவள்‌ மறையப்‌ போனாள்‌. ஆனாலும்‌ கால்கள்‌ 
நகரவில்லை. கண்களோ, அவனைக்‌ கூப்பிடப்‌ போவது போல்‌ குவிந்தன. சுயம்பு 


அவளுக்கு நெருக்கமாக நின்று கொண்டான்‌. 


மலர்க்கொடி, தலை தாழ்த்தியபடியே அவனை மேல்‌ நோக்காய்ப்‌ பார்த்தாள்‌. அவனை 
விட, மூன்று வகுப்புக்கள்‌ தள்ளிப்‌ படித்தவள்‌. ஐந்தாவது படிக்கும்‌ போது, எட்டாவது 
படித்த இவன்‌, தனது தங்கை மோகனாவுக்கும்‌, அவளுக்கும்‌ கணக்குச்‌ சொல்லிக்‌ 


46 


கொடுத்திருக்கிறான்‌. தலையில்‌ குட்டியிருக்கிறான்‌. தோளைக்‌ கிள்ளியிருக்கிறான்‌. 
அப்புறம்‌ இருவரும்‌, ஆண்‌ பெண்‌ பள்ளிகளுக்குத்‌ தனித்‌ தனியாகப்‌ போய்விட்டார்கள்‌. 


பத்தாவது படிக்கும்‌ போது, இவள்‌ பெரியவளானாள்‌. அது முடிந்து தெருவுக்கு வந்த 
போது, இவனே சகஜமாகப்‌ பேச்சுக்‌ கொடுத்தான்‌. அதையே சரசமாக எடுத்துக்‌ 
கொண்டு அவள்‌ வீட்டுக்குள்‌ ஒளிந்து ஜன்னல்‌ வழியாக இவனைப்‌ பார்ப்பாள்‌. 
இப்போது கூட, புதுமையான பருவ உனர்வுகளை, அவனோடுதான்‌ மானசீகமாக 
பகிர்ந்து கொள்ளுகிறாள்‌. அவன்‌ சின்ன வயதிலேயே தன்னைக்‌ கிடுக்கிப்‌ பிடியாய்ப்‌ 
பிடித்தது, இப்போதும்‌ அவள்‌ மனத்தைக்‌ கிறக்கிக்‌ கொண்டே இருக்கிறது. 


மலர்க்கொடி, தலைநிமிர்ந்து அவனை நேருக்கு நேராய்ப்‌ பார்த்தாள்‌. பூத்துக்‌ குலுங்கும்‌ 
குண்டுமல்லி போன்ற முகம்‌. செம்பருத்தி மொட்டு பிரிவது போன்ற உதடுகள்‌. 
மருதாணி தடவிய கைகள்‌. முன்பக்கம்‌ இருபுறமும்‌ தொங்கிய மாலையைச்‌ 
சமப்படுத்தியபடியே, அவனைச்‌ சாய்த்துப்‌ பார்த்தாள்‌. அவனும்‌ அவளது மஞ்சள்‌ 
புடைவையையும்‌ அதே நிற ஜாக்கெட்டையும்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. பிறகு அவள்‌ 
முந்தானையைப்‌ பிடித்து இழுத்து, “இந்தப்‌ புடைவை நல்லா இருக்கே” என்று 
கேட்டுவிட்டு அதே முந்தானையால்‌ அவளை மூடி விட்டான்‌. அவளுக்குக்‌ கோபம்‌ 


கால்வாசியும்‌, தாபம்‌ முக்கால்வாசியுமாய்‌ கோபதாபம்‌ ஏற்பட்டது. கோபத்தின்‌ மீதே 


கோபப்பட்டு, “என்னை மறக்கமாட்டீர்களே” என்று சொல்லிவிட்டு அவன்‌ பதிலையே 


ஆவலோடு எதிர்பார்த்தாள்‌. அவனும்‌ பேசினான்‌. 


“இதுக்குமேல பேச வராதா?” 


“ஏன்‌ வராது... உன்‌ கழுத்துல தொங்குற பூவில பாதியாவது கொடேன்‌...” 


“இந்தாங்க... முழுசாவே எடுத்துக்குங்க... அப்பாடா... நான்‌ வாழ்வதற்கு 
இன்னிக்குத்தான்‌ அர்த்தம்‌ புரியுது...” 


மலர்க்கொடி, கழுத்தில்‌ மாலையான பூவை எடுத்து, மனத்தில்‌ மணவாளனாய்ப்‌ 


பூத்தவனின்‌ உள்ளங்கையில்‌ திணித்தாள்‌. அப்போது, அவள்‌ வலது கைப்‌ பெருவிரல்‌, 


47 


அவன்‌ இடது கை மணிக்கட்டில்‌ உரசியது. அவள்‌ சிலிர்த்தாள்‌. பூப்பெய்ததன்‌ 
பூரணத்தைப்‌ புரிந்தவள்‌ போல்‌ அவன்‌ பக்கமாய்‌ நகர்ந்தாள்‌. அக்கம்‌ பக்கம்‌ பார்த்து 
ஆள்‌ இல்லை என்ற மகிழ்ச்சியில்‌ அவனை நெருங்கினாள்‌. நெருக்கினாள்‌. கண்கள்‌ 
அவன்‌ காலடியில்‌ அலை பாய, நாணப்பட்டும்‌, நளினப்பட்டும்‌ நின்றாள்‌. ஆனாலும்‌, 


சுயம்பு அவள்‌ எதிர்பார்த்தது போல்‌, அவளது தலையில்‌ பூச்சூட்டவில்லை. 'எதுக்காகத்‌ 


தயங்கணும்‌?' என்ற முணுமுணுப்போடு அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 


சுயம்பு, அந்த இரண்டு முழம்‌ பூவையும்‌ தனது பிடறியில்‌ சுற்றிக்‌ கொண்டதைப்‌ 
பார்த்து, மலர்க்கொடி வயிறு குலுங்க, வாய்விட்டுச்‌ சிரித்தாள்‌. எப்படி விளையாட்டுக்‌ 


காட்டுறார்‌? சிறிது நேரத்தில்‌ அவள்‌ சிரித்த முகம்‌ சீறும்‌ முகமாவது போலிருந்தது. 


அவளைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாமல்‌ ஒரு சின்னச்‌ சிரிப்பை மட்டும்‌ கொடுத்துவிட்டு... 


சுயம்பு, பிடறியில்‌ கட்டிய மல்லிகைப்‌ பூவை வருடி விட்டபடியே கீழே வைத்த 
சூட்கேஸைத்‌ தூக்கிக்‌ கொண்டு நடந்தான்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 5 


பகலும்‌, இரவும்‌, ஒன்றுடன்‌ ஒன்று போர்‌ தொடுத்த வேளை. 


கண்ணுக்குத்‌ தெரிந்த பகலை, கண்ணுக்குத்‌ தெரியாத இரவு கொரில்லா முறையில்‌, 
தாக்கிச்‌ சிறுகச்‌ சிறுகத்‌ தலையாட்டிக்‌ கொண்டிருந்த நேரம்‌. 


சுயம்பு, அந்தப்‌ பல்கலைக்‌ கழக வாசலுக்குள்‌ கண்ணீரும்‌ கம்பலையுமாக நுழைந்தான்‌. 
அந்த வாசலைப்‌ பார்த்த உடனேயே, உடம்பு முழுவதையும்‌ ஏதோ ஒன்று தாக்குவது 
போல ஒரு வலி. அந்த வளாகத்திற்குள்‌ வியாபித்த பொறியியல்‌ கட்டிடத்‌ 
தொகுப்புக்களையும்‌, பட்ட மேற்படிப்பு அடுக்கு மாடிகளையும்‌, கண்கொண்டு 


பார்க்காமல்‌, கால்‌ பார்த்து நடந்தான்‌. ஆங்காங்கே மங்கிய பகலொளியில்‌, மாணவ 
மாணவியர்‌ தனித்தனியாகவும்‌, குழுக்‌ குழுவாகவும்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
சில மறைவான இடங்களில்‌ “இரட்டை விளையாட்டு”, என்றாலும்‌ கண்ணுக்குப்‌ 


படும்படியான மைதானத்தில்‌ ஒரு பக்கம்‌ மாணவர்களின்‌ வாலிபால்‌ விளையாட்டு, 


48 


மறுபக்கம்‌ மாணவியரின்‌ கூடைப்பந்து விளையாட்டு. கூடைப்பந்து வேண்டுமென்றே, 
வாலிபால்‌ கிரவுண்டுக்குள்ளும்‌, வாலிபால்‌ பந்து, கூடைப்பந்து கிரவுண்டுக்குள்ளும்‌ 


விழுந்து விழுந்து எம்பின. உடனே ஆண்‌ சிரிப்பு - பெண்‌ சிரிப்பு - அப்புறம்‌ கலவைச்‌ 
சிரிப்பு. 


சுயம்பு, கூடைப்பந்துக்காரிகளைப்‌ பார்க்காமல்‌, 'வாலிபால்‌'காரன்களைப்‌ பார்த்தான்‌. 
குறிப்பாக, 'கட்‌ அடிக்கும்‌' ஒரு மாணவனைக்‌ கண்கொட்டாமல்‌ பார்த்தான்‌. அப்படிப்‌ 
பார்க்கப்‌ பார்க்கத்‌ தானே ஒரு பந்தாகி அலைக்கழிவது போல்‌, அந்த இடத்தை விட்டு 
அங்குமிங்குமாய்ச்‌ சுற்றினான்‌. தனக்குத்தானே முனங்கிக்‌ கொண்டான்‌ “எல்லாப்‌ 
பிரச்னைகளுக்கும்‌ முடிவு உண்டு. ஆனால்‌ என்‌ பிரச்னைக்கு என்ன உண்டு... நானே 


முடிவாகணும்‌... எம்மா... என்னை எதுக்கும்மா பெத்தே?... 


விழி இழந்தவர்கள்‌, தாங்கள்‌ நடமாடிய இடங்களின்‌ சுவடுகளை வைத்து நடப்பது 
போல்‌ நடந்து, மாணவர்‌ விடுதிக்கு வந்தான்‌. குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, 
போன்ற பல்வேறு வளைவு போர்டுகள்‌ கொண்ட கட்டிடக்‌ குவியல்‌ வழியாய்‌, பாலைப்‌ 
போல்‌ தோன்றும்‌ ஒரு கட்டிடத்தை நோக்கி நடந்தான்‌. முதலாவது ஆண்டு 
மாணவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு சேரிக்‌ கட்டிடம்‌ மாதிரி அது... அதில்‌ 
இரண்டாவது மாடிக்கு வந்து, இடது பக்கம்‌ உள்ள நாலாவது அறைக்குள்‌ வந்தான்‌. 
எல்லா அறைகளிலும்‌ ஏதோ ஒரு பாட்டுச்‌ சத்தம்‌. “யாரு கொடுத்த சேலை இந்தப்‌ 


ப 


பொண்ணு மேலே...” “ருக்குமணி வண்டி வருது... ஓரம்போ...” “கன்னி மேரி தாயே...” 
சுயம்பு 'சேலையில்லாத' அந்த அறைக்குள்‌, ருக்குமணியும்‌, கன்னி மேரியும்‌, காதுக்குக்‌ 
கேட்காத அந்த இடத்திற்குள்‌ போனான்‌. அங்கே எந்தப்‌ பாட்டுச்‌ சத்தத்தையும்‌, காதில்‌ 
வாங்காமல்‌, எதையோ பேசிக்‌ கொண்டிருந்த இருவரின்‌ கவனம்‌ கலையும்படி, 
பெட்டியைச்‌ சத்தம்‌ போட வைத்துக்‌ கீழே போட்டான்‌. ஆனாலும்‌, அந்த இருவரும்‌, 
அவன்‌ வருகையை அங்கீகரிக்காதது போல்‌ தங்களுக்குள்ளேயே பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. ஒருவன்‌ மெத்தை போட்ட கட்டிலில்‌ காலை விரித்துப்‌ போட்டு 
கம்பீரமின்றி உட்கார்ந்திருந்தான்‌. என்றாலும்‌ அந்தப்‌ பூஞ்சை உடம்பில்‌, பொறி 
கலங்க வைப்பது மாதிரியான கண்கள்‌. இன்னொருத்தன்‌, கோரைப்‌ பாயில்‌ சம்மணம்‌ 


போட்டு இருந்தான்‌. முழுக்கறுப்பு. 


கட்டிலில்‌ உட்கார்ந்திருந்த மூர்த்தி, படிப்பில்‌ ஏற்பட்ட மேடுபள்ளத்தைப்‌ பணத்தால்‌ 


49 


நிரப்பியவன்‌. 'பல்லவன்‌' என்ற பெயரோடு அந்தக்‌ காலத்திலேயே கட்டப்பட்டது 
போன்ற அந்த விடுதிக்குக்‌ கட்டில்கள்‌ கிடையாது. காற்றடிக்கும்‌ மின்விசிறியும்‌ 
கிடையாது. வாட்டர்கூலருக்குப்‌ பதில்‌, மூடியில்லாத மண்‌ கூஜா, 'டிஸ்டம்பர்‌' 
சுவருக்குப்‌ பதிலாக, செதிள்‌ செதிளாய்ச்‌ சிதைந்து நிற்கும்‌ சுவர்கள்‌. ஆனாலும்‌, காசு 
கொடுத்துக்‌ கைமேல்‌ சீட்டு வாங்கிய மூர்த்தி, ஒரு கட்டிலும்‌ மெத்தையும்‌ வாங்கிப்‌ 
போட்டுக்‌ கொண்டான்‌. பயலுக்கு 'சைனஸ்‌' பிரச்னை. இல்லையென்றால்‌, ஒரு 
மின்விசிறி கூட வாங்கியிருப்பான்‌. இருவரும்‌, இப்போது ஒரு நடிகையின்‌ படத்தை 
ஆளுக்குப்‌ பாதியாகப்‌ பிரித்துக்‌ கொண்டு ஏதோ விளக்கம்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌ 
பெற்றுக்‌ கொண்டும்‌ இருந்தார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ அப்படியே நின்ற சுயம்புவை, 
அவனுக்குத்‌ தெரியாமலேயே கண்சிமிட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. வகுப்பிற்குக்‌ 
'கட்‌' அடித்தால்‌ கூடத்‌ தேவலை. வாத்தியார்களுக்கு, ஓலை வெடி வைத்தால்‌ கூடப்‌ 
பரவாயில்லை. ஆனால்‌, இந்த அழுமூஞ்சியோ, வகுப்புகள்‌ துவங்குவதற்கு முன்பே 
அங்கே போகும்‌. அவை நடந்து கொண்டிருக்கும்‌ போதே எங்கேயோ மறையும்‌. பிறகு 
இரவில்‌ அழுது கொண்டே அறை திரும்பும்‌. அவர்களோடு சேர்ந்து படுக்காமல்‌, 


வெளியே வராண்டாவில்‌ தூங்கும்‌. இவர்களும்‌ எவ்வளவோ சொல்லிப்‌ 


பார்த்துவிட்டார்கள்‌. கேட்டால்தானே? நேற்றுக்‌ கூட ஊருக்குப்‌ புறப்பட்ட அவனை, 
வழி மறித்தார்கள்‌. அவன்‌ சூட்கேஸைக்‌ கூடப்‌ பறிமுதல்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ 
அவனோ, தன்னை விடாவிட்டால்‌, மாடியிலிருந்து கீழே குதிக்கப்‌ போவதாக 
சவாலிட்டான்‌. ஆகையால்‌, அவனை இப்போது அவர்கள்‌ சகித்துக்‌ கொள்வதே ஒரு 


பெரிய காரியம்‌ என்று நினைத்துக்‌ கொண்டார்கள்‌. 


சுயம்பு நின்றான்‌. உட்கார்ந்தான்‌. நின்றாலோ உட்காரத்‌ தோன்றுகிறது. 
உட்கார்ந்தாலோ நிற்கத்‌ தோன்றுகிறது. எங்கிருந்தெல்லாமோ, கேட்ட எக்காளக்‌ 
குரல்களும்‌, ஏக்கத்தைக்‌ கொடுக்கும்‌ பாடல்களும்‌, அவனை எதுவும்‌ செய்யவில்லை. 
சுயம்பு மூலையில்‌ கிடந்த கோரைப்‌ பாயைக்‌ காலால்‌ தட்டி வீழ்த்தினான்‌. அதன்‌ ஒரு 
முனையில்‌ காலை மிதித்துக்‌ கொண்டு, மறு காலால்‌ அதைப்‌ பிரித்து விட்டான்‌. 
அப்படியே குப்புறச்‌ சாய்ந்தான்‌. கால்களைப்‌ பின்பக்கமாக மடித்து வைத்துக்‌ 
கொண்டான்‌. தரையைத்‌ தோண்டி முகத்தைப்‌ புதைக்க நினைக்கும்‌ ஆவேசம்‌. 
தன்னையெ வெறுக்கும்‌ கண்மூடல்‌. பிறகு, கால்களை மேலே தூக்கியும்‌, கீழே 
போட்டும்‌ வெறுந்‌ தரையில்‌ நீச்சலடித்தான்‌. அவன்‌ பிடறியில்‌ கட்டிய பூவை 
அமைதியான அழுத்தத்துடன்‌ பார்த்த அந்த அறைத்‌ தோழர்களான பணக்கார 
மூர்த்தியும்‌, கடன்கார முத்துவும்‌, சிறிய இடைவெளிக்குப்‌ பிறகு, தங்களுக்கு இடையே 


50 


நின்ற சினிமா நடிகையை அப்புறப்படுத்திவிட்டு, மீண்டும்‌ பேசத்‌ துவங்கினார்கள்‌. 
திடீரென்று மூர்த்திக்கு, பேராசிரியர்‌ லிங்கையா வகுப்பை வாதை செய்த 'ஓம்ஸ்‌ விதி' 
நினைவுக்கு வந்தது. விஞ்ஞான விதியாக அல்ல, தலைவிதியாக நாளைக்குக்‌ கேள்வி 
கேட்பார்‌. பதிலளிக்க முடியவில்லையானால்‌, அவருக்குக்‌ கோபம்‌ வரும்‌. அவர்‌ 
கோபத்தைப்‌ பற்றி எவன்‌ கவலைப்பட்டான்‌? ஆனால்‌, 'பெண்‌ கிளாஸ்மேட்கள்‌' 
இளக்காரமாய்ச்‌ சிரிப்பார்கள்‌. தங்களுக்கு விடை தெரியும்‌ என்பது போல்‌, கைகளை 
மேலே தாக்கிக்‌ காட்டுவார்கள்‌. இவர்கள்‌ வெளியே தேவதைகள்‌. வகுப்புக்களில்‌ 


'சேடிஸ்ட்‌' ராட்சசிகள்‌. 


மூர்த்தி குழைந்தபடியே முத்துவிடம்‌ கேட்டான்‌: 


“பேராசிரியர்‌ லிங்கையா அறுத்தாரே, ஓம்ஸ்‌ லா... அப்படின்னா என்னடா?” 


“ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ கொடுத்து சீட்டு வாங்கினே இல்ல... நமக்கும்‌ கொஞ்சம்‌ மால்‌ 
வெட்டு... பதில்‌ உடனே கிடைக்கும்‌.” 


“என்‌ போதாத காலம்‌ சுயம்புகிட்ட கேக்க முடியலை... சொல்லித்‌ தொலைடா... 
நாளைக்கு அந்த நடிகை சினிமா தியேட்டர்ல தோன்றப்‌ போறாளாம்‌; கூட்டிட்டுப்‌ 
போறேன்‌...” 


“வகுப்புல பாடத்தைக்‌ கவனிக்காம எவளடா கவனிச்சே?” 


“கமலாவை... அவள்‌ என்னடான்னா உன்னை சைட்‌ அடிக்காள்‌... இப்பவாவது உச்சி 


குளிர்ந்ததா?... இன்னும்‌ நீ சொல்லலன்னா ஒனக்கும்‌ தெரியலைன்னு அர்த்தம்‌.” 


முத்து, பேராசிரியர்‌ லிங்கையா போலவே உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டு, வயிற்றைக்‌ 


குலுக்கினான்‌. வாயே இல்லாமல்‌ அந்த இடத்தில்‌ ஏதோ ஒரு முடிச்சு இருப்பது 
போலவும்‌, அதை அவிழ்க்கப்‌ போகிறவன்‌ போலவும்‌, 'மிமிக்கிரியோடு' பேசினான்‌. 


51 


“ஒரு கண்டக்டரில்‌ - அதுதான்‌, மின்‌ கடத்தியில்‌ ஏற்படும்‌ மின்‌ அழுத்தம்‌, அந்த 
கடத்தியில்‌ ஓடும்‌ மின்னோட்ட அளவையும்‌, அதன்‌ மின்‌ தடை அளவையும்‌ 
பெருக்கினால்‌ எவ்வளவோ, அவ்வளவு. இதுக்குப்‌ பேருதான்‌ ஓம்ஸ்‌ லா... அதாவது 
ஓமின்‌ விதி... இதுதான்‌ நம்ம சப்ஜெக்டுக்கே பிள்ளையார்‌ சுழி. ஓம்ஸ்‌ என்பவர்‌ இதைக்‌ 
கண்டுபிடித்ததால்‌ இதற்கு ஓம்ஸ்‌ லா என்று பெயர்‌...” 


மூர்த்தி முத்துவை வியந்து பார்த்த போது, தரையே பேசுவது போல்‌ ஒரு சத்தம்‌ 
கேட்டது. 


“அட்‌ கான்ஸ்டன்ட்‌ டெம்பரேச்சர்‌... அதாவது ஒரு நிலையான வெப்ப நிலையில்‌ தான்‌, 
ஓம்ஸ்‌ லா பொருந்தும்‌. வெப்ப நிலை மாறினால்‌, அது லா இல்ல... கலாட்டா... இந்த 
லாவுக்கு கான்ஸ்டன்ட்‌ டெம்பரேச்சர்‌ என்கிற பிரிகண்டிஷன்‌ ரொம்ப முக்கியம்‌. 


இதுகூடத்‌ தெரியாத நீங்கள்லாம்‌ ஆம்புளைங்களாடா?” 


மூர்த்தியும்‌, முத்துவும்‌ அதிர்ந்து போனார்கள்‌. ஆனந்தமான அதிர்ச்சி, பிளஷன்ட்‌ ஷாக்‌. 
பழைய சுயம்பு, வந்து விட்டான்‌. இனிமேல்‌ அவனிடமே பாடத்தைக்‌ கேட்டு, 


கேர்ல்ஸ்ஸுக்கு சொல்லிக்‌ கொடுக்கலாம்‌... 


மூர்த்தியும்‌, முத்துவும்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. உடனே முத்து 


தரையில்‌ தவழ்ந்தான்‌. மூர்த்தியின்‌ காலை விலக்கும்படி கண்‌ ஜாடை காட்டிவிட்டு, 


பதில்‌ சொல்வதற்காகத்‌ தூக்கிய தலையை மீண்டும்‌ தரையில்‌ போட்டுக்‌ கொண்டு 
குப்புறக்‌ கிடந்தவனின்‌ அருகே போய்‌ உட்கார்ந்தான்‌. அவன்‌ கழுத்துக்குக்‌ கீழே, தனது 
கையைக்‌ கொண்டு போய்‌ அவன்‌ முகத்தை நிமிர்த்தினான்‌. பிறகு அந்தக்‌ கையை 
மெள்ள மெள்ள நகர்த்தி, சுயம்புவின்‌ மார்புக்குக்‌ கொண்டு போய்‌, அவனை ஒரு 
கையால்‌ தூக்கி, தன்‌ பக்கமாக கொண்டு வந்தான்‌. சுயம்பு அவன்‌ மடியில்‌ மல்லாந்து 
விழுந்தான்‌. அவன்‌ கண்களோடு தன்‌ கண்களை நெருடவிட்டான்‌. அவனது உருண்டு 
திரண்ட தோள்களில்‌ கண்களை அலைய விட்டான்‌. பிறகு தலையைச்‌ சற்று நகர்த்தி, 
அதை அவன்‌ வயிற்றில்‌ போட்டுக்‌ கொண்டு அண்ணாந்து பார்த்தான்‌. முத்து, அவன்‌ 
கழுத்தை நீவி விட்டபடியே, “எழுந்திருடா, எழுந்திருடா” என்றான்‌. உடனே கட்டிலில்‌ 


கிடந்த மூர்த்தி “எதுக்குடா பயப்படுறே... நாங்க இருக்கோம்டா... போடா... போய்‌ 


முகத்தைக்‌ கழுவிட்டு வாடா” என்று ஆறுதல்‌ குரலில்‌ பேசினான்‌. ஆனால்‌, மூர்த்தி 
சொன்னது கேட்காதது போல்‌, முத்துவின்‌ மடியில்‌ கிடந்த சுயம்பு, திடீரென்று துள்ளி 
எழுந்தான்‌. கால்களைத்‌ தரையில்‌ போட்டுத்‌ தாண்டவமாடியபடி, கைகளை 


அங்குமிங்குமாய்‌ அபிநயம்‌ காட்டியபடி, இருவேறு நிலைகளில்‌ கத்தினான்‌. 


“டேய்‌ முத்து... எப்படிடா என்னைத்‌ தொடலாம்‌?... நீ பெரிய ஆணழகனாவே 
இருந்துட்டுப்‌ போ... அதுக்காக இப்படி என்னைப்‌ பாடாப்‌ படுத்தணுமா?... 
கேட்கிறதுக்கு ஆள்‌ இல்லன்னு நெனப்பாடா... இனிமே இப்படி தொடுற வேலை 
வச்சே... அப்புறம்‌ மரியாதி போயிடும்‌...” 


சுயம்பு, இரு கரங்களாலும்‌ கண்களை மூடியபடியே அசையாது நின்றான்‌. பிறகு 


52 


வெறுமையும்‌ வெறியும்‌ கொண்ட பார்வையோடு, அந்த அறைக்கு வெளியே வந்தான்‌. 


மீண்டும்‌ உள்ளே வந்து செருப்புக்களைக்‌ கழற்றி எறிந்துவிட்டு, வெறுங்காலோடு 
வாசல்படியைத்‌ தாண்டினான்‌. முத்துவும்‌, மூர்த்தியும்‌ ஓடிப்போய்‌ அவனை இரு 
பக்கமும்‌ சூழ்ந்தபடி மாறி மாறிக்‌ கெஞ்சினார்கள்‌. 

“இப்போ என்னடா நடந்துட்டுது... வாடா ரூமுக்குள்ள...” 

“உன்‌ புத்தி எனக்குத்‌ தெரியும்‌... போடா...” 


“டேய்‌ அந்த தடியனுக்காக வராட்டாலும்‌, என்‌ முகத்துக்காவது வாடா...” 


சுயம்பு சலித்து நின்றான்‌. அவர்களை உஷ்ணமாகப்‌ பார்த்தான்‌. குளிர்காயும்‌ 


உஷ்ணம்‌. எரிக்கும்‌ உஷ்ணமல்ல... பிட்டத்தை ஆட்டிக்‌ கொண்டு கைகால்களைக்‌ 


குழைய விட்டு, சிணுங்கியபடி சிரிப்பது போல்‌ பேசி, அழுவது போல்‌ முடித்தான்‌. 


“தனியாப்‌ போற என்கிட்ட ஏண்டா வம்பு செய்யுறீங்க... என்ன விடுங்கடா... விட்டுத்‌ 


தொலைங்கடா... இந்த பாரு... கையப்‌ பிடிச்சே அப்புறம்‌ நடக்கிறது வேற...” 


53 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 6 


சுயம்பு, வேகித்தும்‌, விறுவிறுத்தும்‌, படிகளில்‌ குதித்துக்‌ குதித்துக்‌ கீழே இறங்கினான்‌. 
அவன்‌ வேகத்தைப்‌ பார்த்துப்‌ பயந்துபோன ஒரு நாய்கூட மல்லாக்கப்‌ படுத்துக்‌ 
கால்களை மேலாகத்‌ தூக்கி சரண்டரானது. ஆனாலும்‌, அவன்‌ அதைக்‌ கவனிக்காமல்‌ 
ஏதோ ஒன்று யந்திரமோ அல்லது மந்திரமோ அவனை உள்ளிருந்து ஓட்டுவதுபோல்‌ 
ஓடினான்‌. ஓடி ஓடி அவன்‌ அந்த விளையாட்டு மைதானத்திற்கு வந்தபோது அவன்‌ 
உடல்‌ உறுப்புக்கள்‌ அனைத்தும்‌ உள்ளிருப்பு வேலை நிறுத்தம்‌ செய்வதுபோல்‌ 


இருந்தது. 


வாலிபால்காரன்களும்‌, கூடைப்பந்துக்காரிகளும்‌, நான்கு பக்கமும்‌ பக்கத்துக்கு மூன்று 
மூன்று வரிசையாய்‌ உள்ள மின்விளக்கு வெளிச்சத்தில்‌ ஆடிக்‌ கொண்டிருந்‌ தார்கள்‌. 
ஆண்‌ கிரவுண்டில்‌, 'வாலிபால்‌ நெட்‌'டின்‌ முன்‌ வரிசையில்‌ வலது பக்கம்‌ ஒருத்தன்‌, பின்‌ 
வரிசைக்காரன்‌ எடுத்துக்‌ கொடுத்த பந்தை பட்டும்‌ படாமலும்‌ இரு கைகளையும்‌ 
தாமரைகளாகக்‌ குவித்து ஒரு பந்தைப்‌ பூவைத்‌ தள்ளுவது போல்‌ நெட்டிற்கு மேலே 
கொண்டு போகிறான்‌. உடனே இடது பக்கம்‌, சற்றுப்‌ பின்‌ தள்ளி நின்றவன்‌ ஒரே 
ஓட்டமாய்‌, ஓடி வருகிறான்‌. நெட்டை நெருங்கி, ஒரே குதியாய்க்‌ குதித்து அந்தப்‌ பந்தை 
நெட்டில்‌ உரச விடாமலே அதே சமயம்‌ அதற்கு நேர்‌ கீழாக விழும்படி 


'கட்‌ டடிக்கிறான்‌. அந்தப்‌ பந்து எதிர்த்‌ தரப்பில்‌ விழுவது தெரியாமல்‌ விழுகிறது. 
பின்னால்‌ நின்று, சர்வீஸ்‌ போட்டவன்கூட 'கட்‌' அடித்தவனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுகிறான்‌. எதிர்த்தரப்பினர்‌ கூட, நெட்டுக்குள்‌ நுழைந்து அவனுக்குக்‌ கை 


கொடுக்கிறார்கள்‌. இப்படி, அவன்‌ பல தடவை அடித்து அடித்து, எதிர்த்‌ தரப்பே 
இல்லாமல்‌ செய்து கொண்டிருந்தான்‌. அந்தத்‌ தரப்பிலிருந்து வந்த சாய்வு சர்வீஸ்‌ 


பந்தைக்கூட, 'கடம்‌' போட்டுத்‌ தூக்கிப்‌ பின்னால்‌ விட்டு, மீண்டும்‌ முன்னால்‌ வந்ததை 
ஒரே பாய்ச்சலாய்‌ பாய்ந்து எதிர்த்தரப்பில்‌ காலி இடத்தில்‌ போடுகிறான்‌. இரு தரப்பும்‌ 
கராத்தே மாதிரியான சத்தத்துடன்‌ அவனை வாழ்த்தின. 


சுயம்பு, அந்த 'அதிசயனை' அண்ணாந்து பார்த்தான்‌. ஜட்டியாய்‌ குட்டையாகாமலும்‌, 
டவுசராய்‌ நீண்டு போகாமலும்‌ இருந்த இடுப்பு உடையுடன்‌, மேலே மேலே எம்பியும்‌, 
கீழே கீழே சாய்ந்தும்‌ அங்குமிங்குமாய்ச்‌ சுருண்ட அவனின்‌ வேங்கைத்தனமான 


உடம்பை இவன்‌ வேட்கைத்‌ தனமாகப்‌ பார்த்தான்‌. அவன்‌ தோள்‌ குலுங்கியபோது, 


54 


இவனுக்கு இதயம்‌ குலுங்கியது. அவன்‌ குதித்துக்‌ குதித்துப்‌ பந்தாடியபோது இவன்‌ 
கண்களும்‌ குதி போட்டன. அறையில்‌ நடந்த ரகளையை மறந்தான்‌. பேருந்தில்‌ 
வாங்கிய உதையை மறந்தான்‌. வீட்டில்‌ தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளைத்‌ 
துறந்தான்‌. அவனையே பார்த்தான்‌. அவனையே கண்களால்‌ பந்தாடி, 
மற்றவர்களிடமிருந்து தனிப்படுத்திப்‌ பார்த்தான்‌. அவனைப்‌ பற்றி யாரிடமாவது 
சொல்லவில்லையானால்‌, அவனுக்கு தலையே பந்தாகிவிடும்‌ போல்‌ தோன்றியது. 
அக்கம்‌ பக்கம்‌ பார்த்தான்‌. ஆண்‌ கிரவுண்டுக்கும்‌, பெண்‌ கிரவுண்டுக்கும்‌ இடையில்‌, 
ஒருத்தி இவனை மாதிரியே அவனைப்‌ பார்த்தாள்‌. விளையாட வராமல்‌, வெறுமனே 
வந்தவள்‌. அவளும்‌, அந்த வாலிபால்‌ வீரனின்‌ கைக்குள்‌ தானே பந்தானதுபோல்‌ 
முகத்தை லாவகமாக ஆட்டினாள்‌. 'சபாஷ்‌' என்றுகூடச்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. 
அவன்‌, ஆடி முடித்து வெறும்‌ 'பாடியோடு', திரும்பிப்‌ போவது வரைக்கும்‌ அங்கே தவம்‌ 
செய்யப்‌ போவதுபோல்‌, ஒரு தந்திக்‌ கம்பத்தின்மேல்‌ சாய்ந்து கொண்டாள்‌. இவளும்‌, 
அந்த 'வாலிபால்‌', வீரனோடு எம்‌.பி.பி.எஸ்‌ படிப்பவள்‌ தான்‌. முதலாவது 
ஆண்டிலேயே அவனே, இவளிடம்‌ வலியப்‌ பேசினான்‌. ஆனால்‌, கிராமத்துக்காரியான 
இவளின்‌ ஆரம்பக்‌ கூச்சத்தை, அலட்சியமாக எடுத்து, ஒதுங்கிக்‌ கொண்டான்‌. போதாக்‌ 
குறைக்கு அவனது சீனியர்கள்‌ “விட்டுத்‌ தள்ளுடா. தானா வருவாள்‌; ஆரம்பத்துல 
எல்லா எம்‌.பி.பி.எஸ்‌ பொண்ணுங்களும்‌ எம்‌.எஸ்‌.எம்‌.டி. படித்தவனைத்‌ தேடுவாளுங்க. 
மூணாவது வருடம்தான்‌ கிளாஸ்மேட்கள்‌ கண்ணுக்குத்‌ தெரியும்‌” என்று 
பொதுப்படையாய்ச்‌ சொன்னதை அந்த வாலிபால்காரன்‌ தனக்குள்‌ தக்க வைத்துக்‌ 
கொண்டான்‌. இது, இவளுக்கும்‌ தெரியும்‌. ஆகையால்‌ இன்றாவது அவனை 
எப்படியாவது 'கங்கிராட்ஸ்‌' சொல்லிக்‌ கவனத்தைக்‌ கவர வேண்டும்‌ என்று துடியாய்த்‌ 


துடித்தாள்‌. 
இந்தச்‌ சமயத்தில்‌, தனது தோளில்‌, ஏதோ ஒன்று உரசுவதைப்‌ பார்த்து கவனம்‌ 


கலைக்கப்பட்ட கோபத்தில்‌ திரும்பினாள்‌. சுயம்புவோ, அவளிடமிருந்து ஒரு அங்குலம்‌ 


கூடப்‌ பிரியாமல்‌ பேசினான்‌. 


“அவரு ரொம்ப நல்லா ஆடுறார்‌ இல்லியா?... எம்மாடி... இப்படி யாரும்‌ ஆடி நான்‌ 


பார்க்கலை... ஆமா, இவரு பேரு என்ன. எந்த கோர்ஸ்‌ படிக்காரு...” 


“தள்ளி நில்லுடா ராஸ்கல்‌... டர்ட்டி பெல்லோ... என்னடா நினைச்சுக்கிட்டே..." 


55 


சுயம்பு, எதையும்‌ நினைக்காமல்‌, சும்மாவே நின்ற போது, அவள்‌ கூச்சல்‌ போட்டாள்‌. 
அந்த ஒற்றைக்‌ கூச்சல்‌, வாலிபால்‌-கூடைப்பந்து கூட்டத்தில்‌ எழுப்பிய கூச்சல்களை 
அமுக்கிவிட்டது. அவளோ, சுயம்புவைப்‌ பார்க்காமல்‌, அந்த வாலிபால்காரனைப்‌ 
பார்த்தபடியே கத்தினாள்‌. அவன்‌ அங்கே வந்து, இவனை வயிற்றில்‌ உதைத்து, கீழே 
வீழ்த்திவிட்டு, தன்னை வாரி அணைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற சினிமாத்தனமான 
ஆவேசம்‌. அவன்‌, முகம்‌ திருப்பிப்‌ பார்ப்பது வரைக்கும்‌ உச்சமாய்க்‌ கத்தினாள்‌. அவன்‌ 
பந்தை நெட்டிலேயே வீசி எறிந்து விட்டு, சகாக்களுடன்‌ வேக வேகமாய்‌ வந்தபோது, 
அவள்‌ அழுதழுது கத்தினாள்‌. 


இதற்குள்‌ கூடைப்பந்துக்காரிகளும்‌, முண்டியடித்து ஓடி வந்தார்கள்‌. வாலிபால்‌ 
பையன்களை முந்தி, அவள்‌ பக்கம்‌ போய்விட்டார்கள்‌. அதே சமயம்‌, அவன்கள்‌ 
வருவது வரைக்கும்‌ எதுவும்‌ பேசாமலும்‌, சுயம்புவைத்‌ தப்பி விடாதபடியும்‌ வியூகம்‌ 
போட்டு நின்றாள்கள்‌. இதற்குள்‌, மாணவர்கள்‌ அந்தப்‌ பெண்‌ பூக்களுக்கு இடையே, 
நார்‌ நாராய்‌ நின்றார்கள்‌. அவள்‌, அந்த வாலிபால்‌ கதாநாயகனை மட்டும்‌ 


பார்த்தபடியே விளக்கினாள்‌. 


“சும்மா ஒரு சேஞ்சுக்காக வெளியில்‌ வந்தேன்‌. கூடைப்பந்து ஆட்டத்தைப்‌ 
பார்த்துக்கிட்டு நின்னால்‌, இந்த பாஸ்ட்டர்ட்‌ என்‌ தோளுல உரசுறான்‌. கிசுகிசுப்பா 
பேசுறான்‌. அய்யோ. நான்‌ யாருமில்லாத பெண்ணாப்‌ போயிட்டேனே... எவ்வளவு 


தைரியம்‌ இருக்கணும்‌ இவனுக்கு.” 


அவள்‌ அழ அழ, ஒவ்வொரு மாணவனும்‌, வீர புருஷனானான்‌. இன்னும்‌ அந்த 
வாலிபால்காரனையே விழுங்கி விடுவதுபோல்‌ பார்த்த சுயம்புவை, ஒருத்தன்‌ முடியைப்‌ 
பிடித்து இழுத்தான்‌. கூடைப்பந்துக்காரி ஒருத்தி 'குத்து' என்கிற மாதிரி வலது கையை 
முஷ்டியாக்கி, வாயைப்‌ பாதியாக்கி, அந்தரத்தில்‌ ஒரு குத்து விட்டாள்‌. இதனால்‌ 
அவளைக்‌ குளிர்விக்க வேண்டும்‌ என்பதற்காக, ஒரு செகனாண்ட்‌ ஹீரோ, சுயம்புவின்‌ 
மூக்கைப்‌ பலமாக இழுத்து விட்டான்‌. ஒருத்தி கால்‌ செருப்பைக்‌ கழட்டி எல்லோரையும்‌ 
அடிக்கப்‌ போவதுபோல்‌ உயரே தூக்கினாள்‌. இப்படி எல்லோரும்‌ அவன்‌ உடம்பை 


ஆளுக்கு ஆள்‌, உறுப்பு உறுப்பாய்ப்‌ பிடித்துக்கொண்டு, அவனை இம்சை செய்தார்கள்‌. 


56 


சுயம்புவும்‌, வலி தாங்க முடியாமல்‌ கத்தினான்‌. உடனே, வாலிபால்‌ கதாநாயகன்‌ 
சுயம்புவை தன்‌ மார்போடு சேர்த்து அணைத்துக்‌ கொண்டு, அவன்‌ முதுகில்‌ கைகளைப்‌ 
பரப்பிக்கொண்டு, அவன்‌ தலையை தன்‌ தலையால்‌ மூடி பாதுகாப்புக்‌ கொடுத்தான்‌. 


“விடுங்கப்பா. விடுங்கப்பா. விசாரணை இல்லாமல்‌ அடிக்கக்‌ கூடாது” என்றான்‌. 


சுயம்பு, அவன்‌ மார்புக்குள்‌ அடைக்கலமாகி, 'குய்யோ முறையோ” என்று கூப்பாடு 
போட்டான்‌. அந்தப்‌ பெண்ணைச்‌ சுற்றி நின்ற ஒருத்தி, அவளிடம்‌ விவரம்‌ கேட்டாள்‌. 
அவள்‌ சொன்னபோது, அதையே கேட்டுக்‌ கொண்டிருந்த இன்னொருத்தியும்‌ 
ஒன்ஸ்மோர்‌ கேட்டாள்‌. இது போதாது என்று, இந்த டேவிட்‌ அந்த 'பாஸ்டர்டைக்‌' 
கீழே தள்ளிவிட்டு அந்த இடத்தில்‌ தன்னை வைத்துக்‌ கொள்ளுவதற்குப்‌ பதிலாக, 


அவனுக்கே சப்போர்ட்‌ செய்வது மாதிரி பேசுகிறான்‌... அய்யோ... நான்‌ 
அநாதையாயிட்டேனே... 


அந்தப்‌ பெண்ணின்‌ கூச்சலும்‌, சுயம்புவின்‌ கூச்சலும்‌ வெளியே உள்ளவர்களை உள்ளே 
இழுத்துக்‌ கொண்டு வந்தன. எப்படியோ விஷயத்தை யூகித்துக்‌ கொண்டார்கள்‌. சிலர்‌, 
சுயம்புவைக்‌ கதாநாயகத்தனமாகவும்‌ பார்த்தார்கள்‌. கூட்டத்தில்‌ முண்டியடித்து 
முன்னால்‌ வந்த மூர்த்தியும்‌, முத்துவும்‌ எம்‌.பி.பி.எஸ்‌. மாணவர்களிடம்‌ மாறி மாறிக்‌ 


கெஞ்சினார்கள்‌. 
“இவன்‌ எங்க கிளாஸ்மேட்‌... அதோட ரூம்மேட்‌. எலெக்ட்ரானிக்‌ அண்ட்‌ 
டெலிகம்யூனிகேஷன்‌ கோர்ஸிலே பஸ்ட்‌ இயர்‌ படிக்கான்‌. கொஞ்ச நாளாவே மனசு 


சரியில்ல. வேணுமுன்னு செய்திருக்க மாட்டான்‌. இந்தத்‌ தடவை விட்டுடுங்க...” 


ஒரு எம்‌.பி.பி.எஸ்‌. முதலாண்டு எகிறியது. அப்படியாவது சீனியர்கள்‌ தன்னை ரேக்கிங்‌ 


செய்வதை நிறுத்துவார்கள்‌ என்ற நப்பாசை. 


“எப்படியா விட முடியும்‌... ஆப்டர்‌ ஆல்‌ ஒரு என்ஜினியரிங்‌ ஸ்டூடண்ட்‌... ஒரு 


எம்‌.பி.பி.எஸ்‌. பொண்ணு கிட்ட வம்பு செய்யுறதா.” 


“யோவ்‌ மாங்கா மடையா... என்னடா ஆப்டர்‌ ஆல்‌... எம்‌.பி.பி.எஸ்னா பெரிய 


57 


கொக்காடா?” 


வெடவெடப்பான மூர்த்தி எகிறினான்‌. அங்கே பொறியியல்‌ மருத்துவக்‌ கல்லூரி 
மகாயுத்தம்‌ வரப்‌ போவது மாதிரியான நிலமை. 


மாணவர்கள்‌, வியூகம்‌ வைக்கப்‌ போனார்கள்‌. மாணவிகளில்‌, வீராங்கனைகள்‌ தவிர, 


மற்றவர்கள்‌ அழப்‌ போனார்கள்‌. 


அந்த மாணவர்கள்‌, ஒன்றை ஒன்று தொட்டுக்‌ கொள்ளும்‌ சின்னச்‌ சின்ன வட்டங்களாக 
நின்றனர்‌. அவர்களை அறியாமலே அவர்கள்‌ அடிமனதில்‌ ஏற்பட்ட குழுஉணர்வு 
அங்கே குறியீடுகளாகத்‌ தெரிந்தன. பட்டப்‌ படிப்பு மாணவர்களும்‌, வேடிக்கை 
பார்ப்பதற்காக வந்து, இப்போது இந்தச்‌ சண்டையில்‌ கலந்து கொண்டார்கள்‌. 
அத்தனைபேரும்‌, வட்டத்திற்குள்‌ வட்டமாய்‌ காணப்பட்டார்கள்‌. அந்த 
வட்டத்திற்குள்ளும்‌ ஆண்டுவாரியான நெருக்கங்கள்‌. கோர்ஸ்வாரியான நெருக்கங்கள்‌. 
ஆண்கள்‌ மேல்‌ படரும்‌ கொடிகளாக, டாக்டர்‌-மாணவிகள்‌ ஒவ்வொரு ஆண்‌ 
எம்‌.பி.பி.எஸ்‌. கழுத்துக்கு மேலே புடவை படத்‌ தலை சாய்த்து நின்றார்கள்‌. இது வேறு, 
மற்ற மாணவர்களுக்கு வயிற்றெரிச்சலைக்‌ கொடுத்தது. பொதுவாக மற்ற 
மாணவர்களை அலட்சியப்படுத்துவதாக வெள்ளைக்‌ கோட்டுக்காரர்கள்மீது ஒரு 
குற்றம்‌ சாட்டப்‌ படுவதுண்டு. ஆகையால்‌ அவர்களை ஒரு நாளைக்காவது கறுப்பு 
கோட்டு போட்டு துக்கிக்க வைக்க வேண்டுமென்று, மற்ற மாணவர்களுக்கு ஒரு 
வேகம்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ எல்லோராலும்‌ இளக்காரமாய்க்‌ கருதப்படும்‌ இன்னொரு 


பையன்‌, எம்‌.பி.பி.எஸ்‌. சார்பில்‌ ஒரு போடு போட்டான்‌. 


“ஆமாங்கடா... எம்‌.பி.பி.எஸ்‌.னா கொக்குதான்‌. ஒங்க 'ஸைடு' மாணவிகள்‌ கிட்ட 


கேட்டுப்‌ பாருங்க. அவள்களுக்குத்‌ தெரியும்‌. நீங்க முருங்கை மரம்‌, நாங்க புளிய மரம்‌.” 


ஏற்கெனவே. இந்த சமாசாரத்தில்‌ 'நொந்து' போயிருக்கும்‌ இதர மாணவ அணிகள்‌, 
கொதித்துப்‌ போயின. ஆங்காங்கே லைட்டுகளைப்‌ போட்டுக்கொண்டு வராண்டாவில்‌ 
நின்ற பெண்‌ விடுதிகளை, ஆண்மையோடு பார்த்தார்கள்‌. ஒருசிலர்‌ அங்கிருந்த 
பெண்களைத்‌ தங்கள்‌ பக்கம்‌ வரச்‌ சொல்லிக்‌ கையாட்டினார்கள்‌. உடனே 


எம்‌.பி.பி.எஸ்‌. மாணவர்களும்‌ சேர்ந்து கையாட்டினார்கள்‌. அந்தத்‌ தெரு ராமர்களுக்கு, 


58 


அங்கேயே அந்த மாணவ சீதைகளுக்கு ஒரு அக்கினிப்‌ பரீட்சை நடத்த வேண்டு 


மென்று துடிப்பு. இதற்குள்‌ எம்‌.பி.பி.எஸ்‌. கிடைப்பதற்காகப்‌ படித்து, பிறகு 
பொறியலில்‌ சேர்வதற்காக விண்ணப்பித்து, இறுதியில்‌ பட்டப்‌ படிப்பிலும்‌ 


பாடாவதியான ஒரு பி.ஏ.க்காரன்‌ பெருமிதமாகப்‌ பேசினான்‌. 


“பொல்லாத எம்‌.பி.பி.எஸ்‌... ஊசி போட்டுப்‌ போட்டே ஊசிப்‌ போறவங்க... நாங்க 
அப்படியில்ல. ஐ.ஏ.எஸ்ஸா வருவோம்‌. ஐ.பி.எஸ்ஸா வருவோம்‌. நீங்க ஊசியும்‌ 
கையுமா நின்னாலும்‌, எங்களுக்கு சல்யூட்‌ அடித்தே ஆகணும்‌. ஒரு கான்ஸ்டேபிள்‌ 
அதட்டலுக்குப்‌ பயந்தே, கஸ்டடி டெத்த, இயற்கையான மரணம்ன்னு செயற்கையாச்‌ 


சொல்ற பசங்களுக்கு வாய்‌ வேறயா?” 


பல மாணவர்கள்‌ 'ஹியர்‌, ஹியர்‌” என்றார்கள்‌. பலமாகக்‌ கை தட்டினார்கள்‌. இதற்குள்‌ 
மற்ற துறை மாணவிகளும்‌ அங்கே வந்துவிட்டார்கள்‌. அவர்களுக்கும்‌, சுயம்புவின்‌ 
விவகாரமும்‌, அந்த விவகாரத்தில்‌ ஏற்பட்ட உள்‌ விவகாரங்களும்‌ புரிந்தன. 
எம்‌.பி.பி.எஸ்‌ மாணவர்‌ களோடு எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லையென்று நிரூபிக்க 


வேண்டியது ஒரு கடமையாகிவிட்டது. பழக்கப்பட்ட, பரிச்சயப்பட்ட டாக்டர்‌ 


பையன்களைக்கூட, கண்ணால்‌ விலக்கி வைத்துவிட்டு எம்‌.பி.பி.எஸ்‌. மாணவிகளை 


எந்த சம்பந்தமும்‌ இல்லாமல்‌ திட்டினார்கள்‌. 


“பார்க்கறதுக்கு அழகா... ஒரு அப்பாவி கிடச்சால்‌ போதும்‌ விடமாட்டிங்களா டீ..!” 


பூ 


“ஆமாங்கடி... இந்த ஆணழகனை. நீங்களே வச்சுக்கங்க...! 


“ஒங்களுக்கு மனிதாபிமானமுன்னு எதுவும்‌ இருக்க முடியாது. ஏன்னா, பிணங்களைப்‌ 


பார்த்துப்‌ பார்த்து பிணங்களாப்‌ போன ஜென்மங்கள்‌ நீங்க...” 


ஆண்‌ டாக்டர்‌ மாணவர்களுக்கு, இது ஒரு வர்க்கப்‌ பிரச்னையாகி விட்டது. ஆளுக்கு 
ஆள்‌ எகிறினார்கள்‌. சுயம்பு மேல்‌ போடப்பட்ட பிடியை நெருக்கினார்கள்‌. இதனால்‌ 


மூர்த்தி பயங்கரமாய்‌ கத்தினான்‌. 


59 


“ஏப்பா. நான்தான்‌ சுயம்பு ஒருமாதிரி. கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாம 
இருக்கான்னு சொல்றேனே! அப்படியும்‌ அவனைப்‌ பிடிச்சு வைச்சிங்கன்னா என்ன 


அர்த்தம்‌! விடப்போறீங்களா. விட வைக்கணுமா...” 


சுயம்பு விவகாரத்தையே, மறந்துபோன மாணவர்களுக்கு, அப்போதுதான்‌ அவன்‌ 
நினைவும்‌, நிலையும்‌ மனதுக்கு வந்தன. அவனைத்‌ தன்‌ மார்போடு சேர்த்து 
அடைக்கலமாக வைத்திருந்த டேவிட்‌, சுதாரித்தான்‌. அப்போதும்‌ கோழி, குஞ்சுகளை 
இறக்கைக்குள்‌ வைப்பது மாதிரி சுயம்புவை மார்போடு போட்ட கைக்குள்‌ வைத்துக்‌ 
கொண்டே நடந்தான்‌. முத்துவின்‌ தோளைப்‌ பிடித்துக்கொண்டு, குதியாய்க்‌ குதித்துக்‌ 
கொண்டிருந்த மூர்த்தியிடம்‌, சுயம்புவை மென்மையாகப்‌ பிடித்துத்‌ தள்ளினான்‌. பிறகு 


“இவர சைக்கியாட்ரிஸ்ட்‌ கிட்ட கூட்டிட்டுப்‌ போங்க” என்று சொன்னபடியே, 


எதிர்ப்பந்தை எதிர்பார்த்து எப்படி பின்னால்‌ நகர்வானோ, அப்படி நகர்ந்தான்‌. அவன்‌ 
அப்படி நகர, நகர, பொறியியல்‌ மற்றும்‌ பட்டப்‌ படிப்புக்கள்‌ முன்னால்‌ நகர்ந்தன. ஒரே 


கசாமுசா சப்தம்‌, அதற்கான காரணத்தை ஒருத்தன்‌ கண்டு பிடிப்பாய்ச்‌ சொன்னான்‌. 


“அப்போ நாங்கல்லாம்‌ மெண்டலா? இதுக்குத்தான்‌ எம்‌.பி.பி.எஸ்‌ திமுருன்னு பேரு... 


மெண்டல்‌ என்ன செய்யுமுன்னு சுயம்புமாதிரி செய்து காட்டட்டுமா?” 


இப்படிச்‌ சொன்னவன்‌, அந்த டாக்டர்‌-மாணவிகளைப்‌ பயமுறுத்துவது போல்‌ 
அவர்களை ஓரம்‌ சாய்த்துப்‌ பார்த்தான்‌. அந்த மாணிவிகள்‌ பயந்துபோய்‌ ஓடப்போன 
போது அவர்கள்‌ தரப்பிலேயே சில மாணவர்கள்‌ அவர்‌ களைத்‌ தடுத்தார்கள்‌. இதற்குள்‌ 
டேவிட்‌ சிறிது ஆர்ப்பாட்டக்‌ குரலோடு பேசினான்‌. 


“உங்களுக்குப்‌ புரியாவிட்டால்‌ நான்‌ என்ன செய்ய முடியும்‌? அவருக்கு ஏதோ ஒரு 
மனநோய்‌. மனநோயும்‌, வயிற்றுவலி, தலைவலி மாதிரி யாருக்கும்‌ எப்போ 
வேண்டுமானாலும்‌, வரலாம்‌. இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணு மில்லை. எங்க 


விசிட்டிங்‌ புரபசர்‌ பரமசிவம்‌ மன இயலில்‌ ஒரு அதாரிட்டி. கோவில்‌ பக்கம்‌ கிளினிக்‌ 


என்‌ பேரைச்‌ சொல்லுங்க...” 


“நீங்க என்ன புரட்சித்‌ தலைவரா இல்ல தமிழினத்‌ தலைவரா, சொன்ன உடனே 


60 


தெரிஞ்சுக்கிறதுக்கு! உன்‌ பேரைச்‌ சொல்லேன்‌ மிஸ்டர்‌.” 


“பால்‌ கொடுக்கிற மாட்டை பல்லைப்‌ புடுங்கிப்‌ பார்க்காதீங்க... ஆனாலும்‌ அவரைப்‌ 
பாக்கிறதுக்கு மனசுக்குக்‌ கஷ்டமா இருக்கறதாலதான்‌ சொல்றேன்‌. அவரு 


முகத்துக்காக உங்க முகத்தை அப்படியே விட்டு வைக்கோம்‌. கிண்டல்‌ யாருக்கும்‌ 


பொதுச்‌ சொத்து இல்ல. ஓ.கே. என்‌ பேரு டேவிட்‌... டாக்டர்‌ பரமசிவத்துக்கிட்ட, நான்‌ 


அனுப்புனேன்னு சொல்லுங்க... வேணுமுன்னா நானும்‌ வாறேன்‌. இந்தாப்பா 
ஆட்டோ...” 


ஒரு மாணவனையும்‌, ஒரு மாணவியையும்‌ எல்லை வரைக்கும்‌ ஒன்றுபட்டு 
கொண்டுவந்து விட்டு, பிறகு, அந்த மாணவியை மட்டும்‌ ஒரு விடுதியில்‌ சேர்ப்பித்து 
விட்டுத்‌ திரும்பிய ஆட்டோ, அலறியபடியே நின்றது. மூர்த்தி, டேவிட்டையே 
பார்த்துக்கொண்டு நின்ற சுயம்புவைப்‌ பிடித்து ஆட்டோவில்‌ தள்ளினான்‌. அப்படியும்‌ 
அவனும்‌ அந்த டேவிட்டை-அமைதி ஒளிரும்‌ அந்த முகத்தையும்‌, அழுத்தம்‌ தழும்பும்‌ 
அந்த மார்பையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்தான்‌. இதற்குள்‌, மூர்த்தியும்‌ முத்துவும்‌ சுயம்புவுக்கு 
இருபுறமும்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. மாணவர்‌ கவனம்‌ முழுவதும்‌ சுயம்பு மேல்‌ 
திரும்பியது. இதனால்‌ போரடித்த பலர்‌, கூட்டம்‌ கூட்டமாய்‌, கும்பல்‌ கும்பலாய்ப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. இரைச்சலோடு கூடிய மழை விட்ட அமைதி. அது 
சேற்றையோ, சேதாரத்தையோ ஏற்படுத்தாமல்‌ மறைந்ததால்‌ ஏற்பட்ட நிம்மதி. 
மூர்த்தியும்‌, முத்துவும்‌ கூட புரவோக்‌ ஆகாமல்‌ விளையாட்டு உணர்வு மனப்பாங்கில்‌ 
விவகாரம்‌, விகாரமாய்ப்‌ போகாமல்‌ நடந்து கொண்ட டேவிட்டை மனத்திற்குள்‌ 
பாராட்டினார்கள்‌. டேவிட்டும்‌, அவர்கள்‌ கூப்பிட்டால்‌ போவது என்பது போல்‌ ஒரு 
காலை அழுத்தி வைத்து நின்றான்‌. இவன்களுக்கும்‌ கூப்பிட ஆசை. ஆனாலும்‌ 
பின்னாலே சொல்லிக்‌ காட்டுவார்கள்‌ என்ற சந்தேகம்‌. 'பிரிஸ்டிஜ்‌' என்னாவது...? 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ -7 


அந்த ஆட்டோ பறந்தது. இருவருக்கும்‌ இடையே சிக்கிய சுயம்பு, டிரைவரே திரும்பிப்‌ 
பார்க்கும்‌ விதத்தில்‌ கத்தினான்‌. 


61 


“ஏண்டா என்னை இப்படி இடிச்சிட்டு உட்காருறீங்க... டேய்‌ மூர்த்தி, கைய எடுடா... 


டேவிட்டையும்‌ கூட்டி வந்தால்‌ என்னடா...” 


அந்த ஆட்டோ, டாக்டர்‌ பரமசிவம்‌ 'கிளினிக்‌' முன்னால்‌ வந்து நின்றது. ஆனால்‌, அதன்‌ 


வாசல்‌, இடையிடையே சிலிர்த்த இரும்புக்‌ கதவால்‌ மூடப்பட்டிருந்தது. பக்கத்து 
'இங்கிலீஷ்‌' மருந்துக்‌ கடையில்‌ விசாரித்தபோது, அந்த டாக்டர்‌ ஏதோ ஒரு 
செமினாருக்காக பம்பாய்‌ போயிருப்பதாகவும்‌, நேற்றே போய்‌ விடடார்‌ என்றும்‌ செய்தி 


கிடைத்தது. முத்து, கோபம்‌ கோபமாகக்‌ கத்தினான்‌. 


“அந்த டேவிட்‌ பயல்‌ வேணுமுன்னே நம்மளை அலைய வச்சுட்டான்‌ பாருடா... நம்மை 


மெண்டலா ஆக்கிட்டான்‌...” 


சுயம்பு முத்துவை முறைத்தபடியே பேசினான்‌. 


“அவருக்குத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌. அவரப்‌ பார்த்தா, நல்லவராத்‌ தோணுது... 
ஒங்கள மாதிரி தெரியலே...” 


“எப்படிடா!... இப்படிப்பட்ட ஒரிஜனல்‌ ஜோக்கைக்‌ கேட்டு ரொம்ப நாளாகுது. மூர்த்தி 


இப்ப என்னடா செய்யலாம்‌...” 


“சைக்யாட்ரிஸ்ட்‌ இல்லாமப்‌ போனதும்‌, ஒரு வகையில்‌ நல்லதுக்குத்தான்‌. 


இல்லாட்டால்‌, இவன மட்டுமல்ல, இவன்‌ அப்பா, அம்மா, இவனோட ஒழவு மாடு 


எல்லோரையும்‌, எல்லாத்தையும்‌ பார்க்கணுமுன்னு சைக்யாட்ரிஸ்ட்‌ அடம்‌ பிடிப்பார்‌. 
'பேக்கிரவுண்டு' என்ற பெயரிலே, நோயாளிகளை “அண்டர்கிரவுண்டு'க்குள்ள 
அனுப்புறவங்களுக்குப்‌ பேர்தான்‌ 'சைக்யாட்ரிஸ்ட்‌'. அடுத்த தெருவுக்குப்‌ போகலாம்‌. 
எனக்குத்‌ தெரிந்த டாக்டர்‌, தூரத்து உறவு... நல்ல கைராசி. எல்லாருக்கும்‌ ஒரே மாதிரி 
ஊசிதான்‌ போடுவாரு. அப்புறம்‌ திரும்ப மாட்டாங்க... சிரிக்காதடா. நோய்‌ 
போயிடும்னு சொல்ல வந்தேன்‌. டிரைவர்‌ நீங்களும்‌ சிரிச்சா எப்படி... ஆட்டோவ அலற 


விடாமல்‌, சிரிக்க விடுங்க பார்க்கலாம்‌.” 


62 


அந்த ஆட்டோ, அடுத்த தெருவுக்குள்‌ போனது. அது நின்ற இடத்தின்‌ மேல்‌ 
பொறிக்கப்பட்ட பலகையில்‌, அந்த டாக்டரின்‌ பெயர்‌ முத்துராஜோ... 
மோகனராஜோ... அந்தப்‌ பெயருக்கு முன்னால்‌, ஆங்கில எழுத்துக்கள்‌ இருபத்து ஆறும்‌ 
இடம்‌ பெற்றிருந்தன. அத்தனையும்‌ இறக்குமதிப்‌ பட்டங்கள்‌. ஒரே கூட்டம்‌. அதில்‌ 
காத்திருந்தாலே, பாதிப்‌ பைத்தியம்‌ பிடிக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ காத்திருந்தனர்‌. 
இவ்வளவுக்கும்‌, மூர்த்தி, தான்‌ வந்திருப்பதாகச்‌ சொல்லும்படி கிளினிக்‌ பையனிடம்‌ 
சொல்லி அனுப்பினான்‌. அந்தப்‌ பையனும்‌ உள்ளே போனான்‌. சொன்னானோ, 
சொல்லலியோ... வெளியே வந்தவன்‌, அவர்களைப்‌ பார்த்து, தானே ஒரு டாக்டர்‌ 


என்பது மாதிரி நெஞ்சை நிமிர்த்தினான்‌. 


இதற்குள்‌, ஆங்காங்கே உட்கார்ந்திருந்த பெண்களின்‌ தலைப்பூக்களையும்‌ கால்‌ 
கொலுசுகளையும்‌ ரசித்துப்‌ பார்த்தான்‌ சுயம்பு, சிலர்‌ கால்களை இழுத்து வைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. சிலர்‌, பூக்களைக்‌ கைகளால்‌ மூடிக்‌ கொண்டார்கள்‌. நல்லவேளையாக 


ஒரு மணி நேரத்திற்குள்‌, டாக்டர்‌ கூப்பிட்டுவிட்டார்‌. அப்போது, “நிலத்துக்கு 


உச்சவரம்பு வைக்கிறது மாதிரி டாக்டருக்கு வருகிற நோயாளிகளுக்கும்‌ உச்ச வரம்பு 


வைக்கணும்‌” என்று முத்து கத்திக்‌ கொண்டே உள்ளே போனான்‌. 


அந்த மூவரையும்‌, டாக்டர்‌ எமதூதர்களாகப்‌ பார்ப்பது போலிருந்தது. மூர்த்தியும்‌ 
முத்துவும்‌ உட்கார்ந்து விட்டு சுயம்புவை நிற்க வைத்தார்கள்‌. டாக்டர்‌ அவர்களைப்‌ 
பார்க்காமல்‌, கடிகாரத்தைப்‌ பார்த்துவிட்டு, “இன்னும்‌ எவ்வளவு பேருப்பா 
இருக்காங்க” என்று கத்திவிட்டு, பதிலுக்காகக்‌ காதுகளைக்‌ குலுக்கலாய்‌ வைத்தபோது, 
கம்பவுண்டர்‌ மாதிரியான ஒருத்தர்‌ உள்ளே வந்து, “இன்னும்‌ பதினாறு பேர்‌” என்றார்‌. 
அப்படிச்‌ சொல்லிவிட்டுப்‌ போகாமல்‌, அங்கேயே நின்றார்‌. தேதி பதினைந்து. இன்னும்‌ 


போன மாதச்‌ சம்பளம்‌ கைக்கு எட்டாக்‌ கனியாகவே இருக்குது...! 


டாக்டர்‌, அங்குமிங்குமாய்த்‌ தலையாட்டியபடியே 'உம்‌' என்றார்‌. மூர்த்தி சொன்னான்‌. 


“இவன்‌ பேரு சுயம்பு.” 


63 


“ஒங்க பேரு.” 


“என்‌ பேரு ஒங்களுக்குத்‌ தெரியாதா. உங்க சித்தப்பா மகளோட.” 


“இப்ப நான்‌ கொஞ்சம்‌ பிஸி. விஷயத்தைச்‌ சொல்றீங்களா...” 


“இதோ நிக்கானே சுயம்பு, ரொம்ப பிரிலியண்ட்‌ சார்‌. ஆனால்‌ இப்போ ஒரு மாதிரி 
ஆயிட்டான்‌. நைட்ல எங்ககூட படுக்காம வராண்டாவுல படுக்கான்‌. 
பொண்ணுங்ககிட்ட ஒவரா பேசுறான்‌. திடீர்‌ திடீர்னு அழுவறான்‌. கோபப்படறான்‌. 
துண்டை எடுத்து மாறாப்பு மாதிரி போட்டுக்கிறான்‌...” 


சுயம்பு டாக்டரிடம்‌ எதையோ சொல்லத்‌ துடித்தான்‌. சகாக்களைத்‌ துரத்திவிட்டு, 
அவரிடம்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லப்‌ போவதுபோல்‌ அவர்கள்மீது போங்கடா 
பார்வையை வீசினான்‌. டாக்டர்‌ அவனிடம்‌ சில கேள்விகளைக்‌ கேட்க ஆயத்தமானார்‌. 


இதற்குள்‌ ' கிளினிக்‌ பாய்‌' உள்ளே வந்து, “சார்‌ எம்‌.எல்‌.ஏ. வெளியே இருக்கார்‌. ஏதோ 
ஜலதோஷம்‌ வந்தது மாதிரி சந்தேகமாம்‌” எனறான்‌. 


டாக்டர்‌, பரபரத்தார்‌. இருக்கையிலிருந்து எழுந்து மூர்த்தியைப்‌ பிடித்துத்‌ தள்ளிவிட்டு, 
கதவைத்‌ திறந்து, “ஒன்‌ மினிட்ல கூப்பிடுறேன்‌. ஜலதோஷம்‌ தும்மலா வரலியே... 
அப்படியா சந்தோஷம்‌” என்று சொல்லிவிட்டு, கதவை மூடினார்‌. பிறகு இருக்கையில்‌ 
வந்து உட்கார்ந்தார்‌. ஆனாலும்‌, அவர்‌ பார்வை எக்ஸ்ரே போல்‌ அந்தக்‌ கதவைக்‌ 
கிழித்துக்கொண்டே போனது. அவரிடம்‌ ஏதோ சொல்வதற்காக உதடு துடிக்க நின்ற 
சுயம்புவைப்‌ பார்க்காமலே பிரிஸ்கிரிப்ஷன்‌ எழுதினார்‌. எழுதியபடியே, நாடி 
பார்த்தார்‌. லோ பிளட்‌ பிரஷர்‌ இருந்தால்‌ இப்படி ஒரு நிலமை வரும்‌ என்று அவருக்குத்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ அதைப்‌ பார்க்க இப்போது நேரமில்லை. எம்‌.எல்‌.ஏ.வைப்‌ பிடித்து, 
ஒரு எம்‌.எஸ்‌ சீட்‌ வாங்க வேண்டும்‌. சுயம்புவைத்‌ தொட்டுக்‌ கூடப்‌ பார்க்காமல்‌ ஒரு 
தாளில்‌ கிறுக்கியபடியே, “இந்த மாத்திரைகளை ஒரு வாரத்துக்குக்‌ கொடுங்க... நைட்ல 
ஒரு மாத்திரை போதும்‌. நெக்ஸ்ட்‌ வீக்ல வாங்க” என்றார்‌. பிறகு அவர்களை, அங்கே 
இல்லாதது போலவே அனுமானித்து அவர்‌ பையையே பார்த்துக்‌ கொண்டு நின்ற 
கம்பவுண்டர்‌ மாதிரியானவரிடம்‌, “எம்‌.எல்‌.ஏ.வைக்‌ கூப்பிடுங்க” என்றார்‌. ஆனாலும்‌ 


அவரோ ஒரு அங்குலம்‌ கூட நகராமல்‌, சிறிது துக்கத்தோடு சொன்னார்‌. 


64 


“சார்‌. இந்தப்‌ பையனப்‌ பத்தி சொல்றதைப்‌ பார்த்‌ தால்‌ இவன்‌ பார்க்குற பார்வையைக்‌ 
கணக்கெடுத்தால்‌ அநேகமாக ஹெர்மா புராடக்டா, இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு 
சந்தேகம்‌.” 


“ஒன்‌ சந்தேகத்தைத்‌ தூக்கிக்‌ குப்பையில போடுய்யா. நாட்டுல யார்‌ யார்‌ எதைப்பத்தி 
பேசணும்னே விவஸ்தை இல்லாமப்‌ போச்சு. எம்‌.எல்‌.ஏ.யைக்‌ கூட்டிட்டு வான்னா 


கூட்டிட்டு வாயேன்‌. சரி பிரதர்ஸ்‌. சரியாயிடும்‌... ஒகே.” 


வெளியே வந்தவர்கள்‌, எதிரில்‌ உள்ள மருந்துக்‌ கடைக்குப்‌ போனார்கள்‌. கடைக்காரர்‌ 
பிரிஸ்கிரிப்ஷனைப்‌ பார்த்துவிட்டு, “இந்த மாத்திரை மார்க்கெட்ல இருந்து ரெண்டு 


வருஷத்துக்கு முன்னாலேயே அவுட்டாயிட்டே. ஆல்டர்னேடிவ்‌ மாத்திரை எழுதித்‌ தரச்‌ 
சொல்லுங்க. இவனுவலெல்லாம்‌ டாக்டர்‌” என்றார்‌. உடனே மூர்த்தி மீண்டும்‌ 


டாக்டரிடம்‌ போனான்‌. அரை மணி நேரம்‌ கழித்து மருந்துக்‌ கடையில்‌ தாளை 
நீட்டினான்‌. ஏழு மாத்திரைகள்‌ கொடுக்கப்பட்டன. அங்கேயே, ஒரு டம்ளரில்‌ தண்ணிர்‌ 
வாங்கி, சுயம்புவின்‌ வாயில்‌ ஒரு மாத்திரையைப்‌ போட்டு, விதைக்குத்‌ தண்ணிர்‌ 
ஊற்றுவது போல்‌ ஊற்றினான்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 8 


சகாக்களோடு அறைக்குள்‌ வந்த சுயம்பு, கட்டிலில்‌ 'ஜம்ப்‌' செய்து ஜன்னலில்‌ முதுகைப்‌ 
போட்டான்‌. அவர்களைப்‌ போலவே அவனுக்கும்‌ ஆச்சரியம்‌. நாமா இப்படிக்‌ 
கத்தினோம்‌. ஒரு மாத்திரையிலேயே சரியாயிட்டே. ஆனாலும்‌ அவ்வப்போது முகம்‌ 
சுளித்தான்‌. அவர்கள்‌ அவன்‌ கையைப்‌ பிடித்துக்‌ குலுக்கும்போது ஒரு ஷாக்‌. கத்த 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌. ஆனால்‌ கத்தக்‌ கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே ஒரு 
கட்டளை. எல்லாவற்றையும்‌ லேசாய்‌ எடுக்கும்‌ நிதானம்‌. அந்த மாத்திரை அவன்‌ 
மனத்தைக்‌ கட்டிப்‌ போட்டுவிட்டது. 


சிறிது நேரத்தில்‌, அந்த அறைக்குள்‌ ஏழெட்டுப்‌ பேர்‌ திமுதிமுவென உள்ளே வந்தார்கள்‌. 
நாலு லுங்கிக்காரன்கள்‌. இரண்டு பாண்ட்கள்‌. ஒரு வேட்டிக்காரன்‌. அவர்களே 
உசத்தியாகப்‌ பார்க்கும்‌ ஒரு சபாரிக்காரன்‌. கலர்ப்பனியன்காரர்களோடு உள்ளே வந்த 


சபாரி, உயரத்திலும்‌ அகலத்திலும்‌ சராசரிக்கு மேலே. எடுத்த எடுப்பிலேயே கேட்டான்‌. 


65 


“தம்பி மூர்த்திக்கண்ணு, என்‌ பேரு பொன்முகன்‌. நீ நம்ம காலேஜ்‌ யூனியன்‌ தேர்தல்ல 


செகரட்டரி போஸ்ட்டுக்கு நாமினேஷன்‌ போட்டிருக்கியா மே.” 


“ஆமாம்‌. உட்காருங்க அண்ணே.” 


“நான்‌ தலைவருக்கு போட்டி போடறது உனக்குத்‌ தெரியுமில்லே...” 


“ஆமாண்ணே. ஒங்களுக்கு ஒத்தாசையா...” 


“அதுக்கு ஒரு சீனியர்‌ இருக்கான்‌. நீ உள்ளே வந்து மூணே மூணு மாசம்தான்‌ 
ஆகுதுப்பா...” 


“இருக்கட்டுமேண்ணே. பஸ்ட்‌ இயர்‌ பசங்களுக்கு கட்டில்‌ கிடையாது. ஃபேன்‌ 


கிடையாது. மூட்டைப்‌ பூச்சிகளோட சகவாசம்‌. இந்தக்‌ கட்டிடத்துக்கு மட்டும்‌ ஒரு 


நாளைக்கு பூகம்பம்‌ வரப்போகுது. அதுக்கு முன்னால, அதைத்‌ தடுக்கணும்‌. 
இதுக்குத்தாண்ணே போட்டி போடுறோம்‌.” 


அதுக்கு சீனியருங்க இருக்கோம்பா. உனக்கு வேணும்னா ஆயிரமோ 


ரெண்டாயிரமோ வாங்கிக்கோ. வாபஸாயிடு.” 


“என்னண்ணே நீங்க... அரசியல்‌ மாதிரி காலேஜ்‌ யூனியன்‌ தேர்தலையும்‌ 


அசிங்கப்படுத்துறீங்க...” 


“அப்புறம்‌ நீயும்‌ அசிங்கப்பட வேண்டியிருக்கும்‌ கண்ணா. நீ வந்து மூணு மாசம்தான்‌ 


ஆகுது. கஷ்டப்பட்டு இடத்தைப்‌ பிடிச்சுட்டு, இப்ப சட்டமா பேசுறே!” 


“இந்தப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ மட்டும்‌ இல்லாட்டால்‌, உங்களமாதிரி என்னமாதிரி 


பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்குத்‌ தெரியுமுண்ணே... 


66 


ஆனாலும்‌ ஒரு கட்டில்‌ கேட்கிறதுல தப்புல்ல அண்ணே. வஞ்சகம்‌ இல்லாமல்‌ சோறு 
போடுறாங்க. எங்கேயும்‌ இல்லாத சுதந்திரம்‌ இங்கே இருக்குது... ஆனாலும்‌...” 


“என்னடா... வெளையாடுறியா... நான்‌ யார்‌ தெரியுமா?... 


“நான்‌ யார்னு தெரியுமாடா, பாக்ஸிங்ல சில்வர்‌ மெடலிஸ்ட்‌. சில்வர்னா வெள்ளி. 


கோல்டுன்னா தங்கம்‌. உனக்கு அர்த்தம்‌ தெரியுமாடா...” 


தரையில்‌ சப்பாணிபோல உட்கார்ந்திருந்த, முத்து நெஞ்சை நிமிர்த்தி எழுந்தான்‌. 
தூக்கலான தோள்களை லேசாய்த்‌ தட்டிவிட்டான்‌. அவன்‌ போட்ட சத்தத்தில்‌ அந்த 
இரண்டாவது மாடி மாணவர்கள்‌ கூடிவிட்டார்கள்‌. சுயம்பு ஜன்னலில்‌ சாய்ந்தபடி, 
மோவாயை நீட்டி நீட்டி, கண்களைக்‌ குலுக்கிக்‌ குலுக்கி, தோளை ஆட்டி ஆட்டிப்‌ 


பேசினான்‌. 


“என்னாங்கடா இது. போட்டி போடறவனைத்‌ தோற்கடிச்சு வீரத்தைக்‌ காட்டணும்‌. 
டிபாசிட்ட இழக்க வச்சு, ஜூனியர்‌ ஜூனியர்தான்னு நிரூபிக்கணும்‌. இதை விட்டுட்டு, 
விடுதி விட்டு விடுதி வந்து அடிக்க வாறீங்களே, நீங்க ஆம்பிளைங்களாடா...” 


விடுதி விட்டு விடுதி வந்தவர்கள்‌, திகைத்துப்‌ போனார்கள்‌. அங்கே கூடிய 
ஜூனியர்களும்‌ கொதித்து அவர்களை முற்றுகையிட்டார்கள்‌. ரேக்கிங்‌ என்ற பெயரில்‌ 
இதுக்கு மேல, இவங்க நாரப்பாட்டுக்கு டான்ஸ்‌ ஆட முடியாது. டான்ஸுக்கு பாட்டுப்‌ 
பாட முடியாது. இவனுக கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறதுக்கு முகத்தைக்‌ கொடுக்க 
முடியாது. இவங்க சொன்னமாதிரி அந்த முகத்தோட பஸ்‌ ஸ்டாண்டுக்குப்‌ போக 
முடியாது. நடு ராத்திரியில இவங்க கதவைத்‌ தட்டி நம்ம தூக்கத்தைக்‌ கெடுக்க 
விடப்படாது. இதுக்குமேலயும்‌ இவனுவளுக்கு 'நோட்ஸ்‌' எழுதிக்‌ கொடுக்கக்கூடாது. 


அந்த ' மூன்று மாதங்கள்‌', அங்கேயே அறுபது மாதங்கள்‌ இருந்ததுபோல்‌ உருட்டுக்‌ 


கட்டைகளை எடுத்துக்‌ கொண்டன. துடைப்பக்‌ கட்டைகளைத்‌ தூக்கிக்‌ கொண்டன. 


நிலைமையைப்‌ புரிந்து கொண்ட மாணவத்‌ தலைவர்‌ வேட்பாளனும்‌, பல 
'செமஸ்டர்‌'களில்‌ பல பாடங்களில்‌ 'அரியர்ஸ்களை' வைத்திருப்பவனுமான 


பொன்முகன்‌, தனது சகாக்களோடு ஜகா வாங்கிவிட்டான்‌. ஜூனியர்களால்‌, 


67 


சுயமரியாதைக்குச்‌ சவால்‌ வந்திருக்கிறதே என்ற கவலையல்ல. மாணவர்கள்‌ பாட 
வாரியாகப்‌ பிரியாமல்‌, ஆண்டு வாரியாகப்‌ பிரிந்தால்‌, தான்‌ ஜெயிக்க முடியாமல்‌ 
போய்விடுமே என்ற பயம்‌. பதவி கிடைக்க வில்லையானால்‌ கட்சிக்குக்‌ கோபம்‌ வருமே 
என்ற உளைச்சல்‌. அவர்கள்‌ போனதும்‌, எல்லா மாணவர்களும்‌ சுயம்புவை சுகமாகப்‌ 


பார்த்தார்கள்‌. அவனை டாக்டரிடம்‌ கூட்டிக்கொண்டு போன அறைவாசிகளை 


வியப்போடு பார்த்தார்கள்‌. 


எல்லாம்‌ முடிந்து, எல்லோரும்‌ தூங்கிவிட்டார்கள்‌. சிறிது நேரம்‌ சீனியர்கள்‌ 
ஆயுதப்புரட்சி செய்ய வரலாமென்று, அதை எதிர்நோக்கி உருளைக்‌ கட்டைகளோடும்‌ 
ஜாமெட்ரி பாக்ஸ்களோடும்‌ காத்திருந்த ஜூனியர்கள்‌ அந்தக்‌ களைப்பிலேயே உறங்கி 
விட்டார்கள்‌. சுயம்பு குறட்டை போட்டுத்‌ தூங்குவதில்‌ அவன்‌ அறைத்‌ தோழர்களுக்கும்‌ 


அளவில்லா மகிழ்ச்சி. ஆனாலும்‌ காலையில்‌ கண்விழித்த மூர்த்தியும்‌, முத்துவும்‌ 
கட்டிலைப்‌ பார்த்தார்கள்‌. ஒரு மணி நேரமாய்‌ அங்கு மிங்குமாய்த்‌ தேடிப்‌ பார்த்தார்கள்‌. 
சுயம்புவைக்‌ காணவில்லை. சீனியர்களின்‌ வேலையாக இருக்குமோ... 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 9 


வாழ்ந்து கெட்டவர்கள்‌ என்பதுபோல்‌, அவர்கள்‌ கெட்டு வாழ்கிறவர்கள்‌' என்ற 


புதுமொழியாய்‌ சொல்லும்‌ படியாய்‌ இருந்தது அந்த வீடு. 


சமையலறை மட்டும்‌ பாடாவதிச்‌ சுவரோடு நிற்க, அதற்கு எதிர்த்‌ திசையில்‌ புதிய 
கான்கிரீட்‌ சுவர்களாலான வீடு. சுற்றிலும்‌ அடைக்கப்பட்ட பனை ஓலை காம்பவுண்ட்‌ 
அகற்றப்பட்டுக்‌ கருங்கல்‌ சுவர்‌ கம்பீரமாய்‌ நின்றது. மும்மூன்று அறைகளைக்‌ கொண்ட 
இரண்டு பத்திக்‌ கட்டிடம்‌. அந்த இரண்டும்‌ நீண்ட வராண்டாவில்‌ அல்லது 


திண்ணையில்‌ முகங்களைக்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தன. 


சுயம்புவை, யாரோ உள்ளே கொண்டு வந்து விட்டு விட்டு, வந்த சுவடு தெரியாமல்‌ 
போய்விட்டார்கள்‌. அவன்‌ மூன்றடி உயரத்திற்கு மேலுள்ள தார்சாவில்‌ பெஞ்சுமேல்‌ 
உட்கார்ந்திருப்பவர்களைப்‌ பார்த்தான்‌. ஒருவர்‌ பிறக்கும்‌ போதே முடி முளைக்காத 
மொட்டை. அறுபது வயதிருக்கும்‌. அவரருகே ஒரு கம்பீரமான 'ப' வடிவ மீசைக்கார 
இளைஞன்‌. அவன்‌ பக்கத்தில்‌ மஞ்சள்‌ முகத்தோடு கூடிய ஒருத்தி, வயிறு துருத்த 
சுவரில்‌ சாய்ந்து மூச்சு விட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. எதிர்ப்புற நாற்காலியில்‌ அதே வயது 
இளைஞன்‌. ஆனாலும்‌ மீசை தெரியாத கருப்பு. 


68 


சுயம்பு, முற்றத்தில்‌ நிறுத்தப்பட்ட மோட்டார்‌ பைக்கின்‌ முன்பக்க முகப்பில்‌ ஒரு 


கராத்தேக்காரனின்‌ உருவப்படத்தை ரசித்துப்‌ பார்த்தான்‌. ஆம்புளன்னா இப்படித்தான்‌ 
இருக்கணும்‌. இல்லாட்டா அந்த டேவிட்‌ மாதிரி இருக்கணும்‌. அதோ இருக்கானே, 
கரிமூஞ்சி. 


சுயம்பு, கராத்தே உருவத்தைக்‌ கண்ணிலிருந்தும்‌, டேவிட்‌ உருவத்தை மனத்திலிருந்தும்‌ 
விடுவித்துக்‌ கொண்டே, தன்னை ஆச்சரியமாகப்‌ பார்ப்பவர்களை அகலக்‌ கண்‌ 


போட்டுக்‌ கேட்டான்‌. 


“இது 'பூக்கட்டி' அருணாசலம்‌ வீடுதானே.” 


“ஒரு காலத்தில்‌ 'பூக்கட்டி, பூக்கட்டி' என்று தன்னை இளக்காரமாகப்‌ பேசிய ஊரே, 


இப்போது அதை மறந்து, வாத்தியார்‌ வீடு' என்றும்‌ 'டிராக்டர்காரர்‌ வீடு' என்றும்‌ பல 


கெளரவப்‌ பட்டங்களை வழங்கும்‌ போது, சுயம்பு, அழுகிப்போன பூக்களைக்‌ கிளறுவது 


கண்டு அந்த மொட்டைத்‌ தலைவர்‌ கோபப்படப்‌ போனபோது, 'பிள்ளைத்தாய்ச்சி' 


கேட்டாள்‌. 


“யாரு நீங்க... என்ன வேணும்‌.” 


“என்‌ பேரு சுயம்பு. எங்க அக்கா பேரு மரகதம்‌. நல்லாம்பட்டி பிள்ளையாரு எங்கப்பா.” 


வாயும்‌ வயிறுமான அந்தப்‌ பெண்‌ 'வாங்க, உள்ள வாங்க' என்று கூவியபடியே 
எழுந்தாள்‌. வீட்டுக்குள்‌ எட்டிப்‌ பார்த்து “எம்மா, எம்மா” என்றாள்‌. பிறகு அவளே 
உள்ளே போய்‌ ஒரு நாற்காலியை எடுத்துப்‌ போட்டு, அதை ஒரு முந்தானையால்‌ 
துடைத்து விட்டாள்‌. உடனே அவன்‌, மூன்று படிகளில்‌ முதல்‌ படி வழியாய்‌ ஏறாமல்‌ 


எகிறிக்‌ குதித்து, அவள்‌ போட்ட நாற்காலியில்‌ உட்கார்ந்தான்‌. இதற்குள்‌ ஒரு வயதான 


அம்மாள்‌, உள்ளறையிலிருந்து வெளிப்பட்டாள்‌. ஒரு காலத்தில்‌ போடப்பட்ட பாம்படக்‌ 
காதை அறுத்து, கம்மலைப்‌ போட்டிருக்கலாம்‌ என்பதை அவள்‌ காதுகளின்‌ 


சிதைந்துபோன அடிவாரங்கள்‌ காட்டின. எல்லோருக்கும்‌ திருப்தி. தம்பிக்காரனே 


69 


இவ்வளவு அழகு என்றால்‌, அக்காவைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டாம்‌. ஆனால்‌ 
இவனுக்கே ஒரு தடிமாடு வயசு இருக்கும்‌. பொண்ணுக்கு எவ்வளவோ. கிழவிக்கா 
தாலி போடறது. மொட்டைத்‌ தலைவர்‌ சந்தேகம்‌ கேட்டார்‌. 


“தம்பிக்கு என்ன வயசு?” 


“எங்க அக்காவுக்கு நாலு வயசு கீழ.” 


“சரிப்பா... குத்து மதிப்பா எவ்வளவு தேறும்‌.” 


“இருபத்தொன்னு முடிஞ்சு இருபத்திரண்டு பிறக்கப்‌ போவுது... நெக்ஸ்ட்‌ மன்ந்த்‌ 


செவன்த்‌ சிஸ்டர்‌ பெர்த்டே...” 


“மாமாவுக்கு நீ கடைசியில சொல்ற எந்த எழவும்‌ புரியல. ஆனாலும்‌ பரவாயில்லை. 


ஆனால்‌, பேசும்போது உடம்பை இப்படி ஏன்‌ வளைக்கே...” 


“நான்‌ வளைக்கலை மாமா. அது தானா வளையுது.” 


“என்ன புள்ள அப்படிப்‌ பாக்கே. உன்‌ மருமகனுக்கு மொதல்ல மோர்‌ கொண்டுவா.” 


அந்தம்மா, உள்ளே போய்விட்டாள்‌. சுயம்பு தன்‌ பக்கம்‌ உள்ள நாற்காலியில்‌ இருக்கும்‌ 
'கரி மூஞ்சியையும்‌' எதிர்பக்கத்து 'சிடு மூஞ்சியையும்‌' சகிப்புத்தன்மையோடு பார்த்துக்‌ 
கொண்டு அதே சமயம்‌ எரிச்சலாய்க்‌ கேட்டான்‌. 


“இவங்களுல எவரு மாப்பிள்ளை...” 


பிள்ளைத்தாய்ச்சி, அப்போதே அவன்‌ மைத்துனனாய்‌ ஆகிவிட்டதாய்‌ நினைத்துக்‌ 


கிண்டலும்‌ கேலியுமாய்க்‌ கேட்டாள்‌. 


“நீங்களே கண்டுபிடிங்க...” 


70 


சுயம்பு, எதிரும்‌ புதிருமாய்‌ உட்கார்ந்திருந்த இரண்டு இளைஞர்களையும்‌ பார்த்தான்‌. 
எவரும்‌ பிடிக்கவில்லை. ஒருத்தன்‌ கூட 'ஆம்புளையாய்‌'த்‌ தெரியவில்லை. 'எக்கா எக்கா 
இந்தக்‌ கல்யாணம்‌ நடக்காதுக்கா. நடந்தால்‌ கிளி வளர்த்து பூனை கிட்ட 
கொடுக்கதுக்கு சமானம்‌. ஆலம்பழத்தை அண்டங்காக்கா கொத்திட்டுப்‌ போறது 
மாதிரி... பூனையாயிருந்தா கல்லடிப்பேன்‌. காக்காவா இருந்தால்‌ கையை ஓங்குவேன்‌. 


ரெண்டுல எதையுமே ஒன்கிட்ட அண்ட விடமாட்டேன்‌. 


சுயம்பு, தன்னிடமே பேசுவதுபோல்‌ முனங்கியதை பிள்ளைத்தாய்ச்சி ரசித்தாள்‌. 
அவளும்‌ அப்படித்தான்‌. மாப்பிள்ளை பிடிக்கவில்லையென்று தனக்குள்ளேயே 
முன்பெல்லாம்‌ முணுமுணுத்தவள்‌. இதற்குள்‌ அந்த இளைஞர்கள்‌ இருவரும்‌ அழகுப்‌ 


பரிட்சைக்கு அவனிடம்‌ மார்க்‌ வாங்க ஆசைப்‌ பட்டவர்களாய்‌ லேசாய்ச்‌ சிரித்தார்கள்‌. 


வாயும்‌ வயிறும்‌ புதிரவிழ்த்தாள்‌. 


“ஓங்க பக்கத்தில இருக்கவன்‌ என்‌ சின்ன அண்ணன்‌. இவரு எங்க வீட்டுக்காரரு. 


“ஒங்க அப்பாவா இருக்கணும்‌. இல்ல மாமனாரா இருக்கணும்‌. அப்போ மாப்பிள்ளை 


யாரு... 

“பெரியண்ணன்‌.” 

“அய்யய்யோ. வயசானவரோ...” 

“வரத்தானே போறான்‌... நீங்களே பார்த்துச்‌ சொல்லுங்க. ஒங்க வயசப்‌ பார்த்தால்‌, 
ஒங்க அக்காவுக்கும்‌ வயசாயிருக்கும்‌ போலத்‌ தெரியுதே. எப்பா, அண்ணனைக்‌ 
கூட்டிட்டு வாங்களேன்‌...” 

மணப்பெண்‌ போல்‌ நாணப்பட்ட தாய்க்காரியிடமிருந்து, மகள்காரி மோர்‌ டம்ளரை 


வாங்கி, சுயம்புவிடம்‌ நீட்டினாள்‌. அவன்‌, அதைக்‌ குடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே 


அப்பாக்காரர்‌ வெளியே புறப்பட்டார்‌. தம்பிக்காரனும்‌ கூடவே போனான்‌. 


71 


பிள்ளைத்தாய்ச்சி புருஷன்‌ காதில்‌ கிசுகிசுக்க, அவன்‌ இட்லி தோசை வகையறாக்களை 
வாங்கிவர எழுந்தான்‌. அவனும்‌ போனபிறகு, பிள்ளைத்‌ தாய்ச்சிக்குச்‌ சுயம்பு பக்கத்தில்‌ 


நிற்க கூச்சமாக இருந்தது. உள்ளே போய்விட்டாள்‌. 


சுயம்புவுக்கு, அப்பவே மாப்பிள்ளையைப்‌ பார்க்கும்‌ ஆவல்‌. தம்பிக்காரனுக்கு 
வயசாவது தேறும்‌. அண்ணன்காரனுக்கு அதுகூடத்‌ தேறாதே என்பதுபோல்‌ குறுக்கும்‌ 
நெடுக்குமாக லாந்தினான்‌. வாசலில்‌ போய்‌ நின்றான்‌. 'யாரு அது. இந்தப்‌ பக்கமா 
வாராள்‌. பஸ்ல... சும்மா பக்கத்துல இருந்ததுக்கு பவுசு பண்ணினாளே, அவளா, 
அவள்தான்‌. அதே ரெட்டைப்‌ பின்னல்‌... அதே அழுமூஞ்சி. அவனைப்‌ பார்த்தபடியே 
வீட்டுக்குள்‌ நுழையப்‌ போன அந்தப்‌ பெண்ணை, தப்பிக்க முடியாதபடி கையைக்‌ 
குறுக்காக நீட்டிக்கொண்டு, சுயம்பு ஒரு கேள்வி கேட்கப்‌ போனான்‌. அவள்‌, 
கோபப்படுவதற்குப்‌ பதிலாக சப்த நாடிகளும்‌ அடங்கி, சகல நாடிகளும்‌ ஒடுங்கி, 
அவனைப்‌ பயத்தோடு பார்த்தாள்‌. 


“ஓங்களுக்கு இந்த வீடா...” 
“ஆமா... இங்கே எப்படி...” 

“எங்க அக்காவைத்தான்‌, ஒங்க வீட்டு வாத்தியார்‌ மலைச்சாமி பாண்டியனுக்கு முடிவு 
செய்திருக்கு... ஆனாலும்‌ நான்‌ ஓ.கே. சொன்னாத்தான்‌ கல்யாணம்‌ நடக்கும்‌. 
ஒங்களுக்கு அவரு என்ன வேணும்‌?” 


“கூடப்பிறந்த அண்ணன்‌...” 


“என்னப்‌ பஸ்ல போட்டு பாடாப்படுத்துனாரே... அவரா... அப்படி என்னமா நான்‌ 


பெரிய தப்புப்‌ பண்ணிட்டேன்‌... என்னையே இப்படிப்‌ போட்டு அடிச்சவரு, எங்க 


அக்காவை எப்படிப்‌ போட்டு அடிப்பாரோ... ஒங்க வாடையே வேண்டாம்மா... 


நேருக்கு நேரா சொல்லிட்டே போயிடப்‌ போறேன்‌...” 


அவள்‌, கண்களைத்‌ தாழ்த்தினாள்‌. பின்னாலும்‌ முன்னாலும்‌ பார்த்தாள்‌. மெள்ள 


72 


விசும்பினாள்‌. ரகசியம்‌ பேசுவதுபோல்‌ சொன்னாள்‌. 


பப 


“அவரு என்‌ அண்ணன்‌ இல்ல. என்னோட “உட்ப 


“அப்படின்னா...” 


“இப்போ காதலிச்சுட்டு அப்புறமா கட்டிக்கப்‌ போறவரு.” 


“அடிப்பாவி கெடுத்தியேடி... ஒங்‌ கழுத்துல, அவன்‌ கை போடு முன்னால உதட்டுல 


வாய்‌ படலாமா. ஆமா, அந்தப்‌ பாவிப்‌ பய அப்படி ரகளை பண்ணுனானே. நீயும்‌ 


எண்ணா. எண்ணா ன்னு வேசம்‌ போட்டியே. பஸ்ல ஒங்க ஊருக்காரங்க யாராவது 


பார்த்திருந்தால்‌...” 


“பஸ்ல யாரும்‌ இல்லன்னு உறுதி செய்த பிறகுதான்‌ நான்‌ கத்துனேன்‌. அவரும்‌ 


ஹீரோவானாரு...” 


“நல்ல மனுஷி நீ. கட்டிக்கப்‌ போறவனை, கூசாம தங்கச்சின்னு சொல்றவன்‌ ஒரு 
நாளைக்கு உன்னைத்‌ தங்கச்சியா நெனச்சேன்னு சொல்லிடப்‌ போறாண்டி. 
இனிமேலாவது அந்தக்‌ கழுதைப்‌ பயல 'கஸின்‌-சிஸ்டர்‌'னு சொல்லச்‌ சொல்லு. 
ஸிஸ்டர்‌ என்கிற வார்த்தை ரொம்பப்‌ புனிதமான வார்த்தை... எங்க அம்மாவ எனக்குப்‌ 


பிடிக்கிறதுக்கே காரணம்‌, அவள்‌ எங்க அக்காவை பெத்தாள்‌ என்கிறதுக்காக்த்தான்‌...” 


“நீங்க சொல்றபடியே கேக்குறேன்‌... ஆமாம்‌ - நீங்க எதுக்காக என்‌ பக்கத்துல வந்து 
உட்கார்ந்தீங்க...” 


அதுவா... அது ஒரு பெரிய கதை. சொன்னாலும்‌ தீராது. சொல்லியும்‌ மாளாது.” 


“தயவுசெய்து என்னைப்பற்றி யார்‌ கிட்டவும்‌ சொல்லப்படாது. அண்ணன்கள்‌ அடிச்சே 
கொல்வாங்க. அதுக்கு முன்னால நான்‌ தூக்குப்‌ போட்டுச்‌ சாக வேண்டியது வரும்‌. 


இதுனால ஒங்க அக்கா கலியாணமும்‌ நின்னுடும்‌...” 


73 


“கவலப்படாதே. கவலப்படாதேம்மா. நான்‌ மூச்சு விடமாட்டேன்‌. பொண்ணுக்குப்‌ 


பொண்ணு இந்த ஒத்தாசை செய்யாட்டாக்‌ கூட எப்படி ?... ஆனாலும்‌, ஒன்னோட 


அவன்‌ நல்ல ஆம்புளையாத்‌ தெரியலை...” 


“அப்புறம்‌ பேசிக்கலாம்‌. அதோ வாரானே. அவன்‌ தான்‌ எங்கண்ணன்‌... ஒங்க 


மச்சான்‌...” 


சுயம்பு, மைத்துனனோடும்‌, தம்பியோடும்‌ மத்தியில்‌ வந்தவனைப்‌ பார்த்தான்‌. பயந்தது 
போல்‌ இல்லை. சரியான உயரம்‌. இரும்பால்‌ செதுக்கப்பட்டது போன்ற உடம்பு, 
வயிறே தெரியாத வாளிப்பு. எல்லா அவயங்களும்‌ தனித்துவ அழகோடும்‌, ஒட்டு 
மொத்தமான அழகோடும்‌ 'இருவேறு' விதமாய்த்‌ தோன்றினான்‌. கருஞ்சிவப்பு. 
மூக்குதான்‌ கருடன்‌ மாதிரி. பரவாயில்லை. திருஷ்டி மாதிரி இருந்துட்டுப்‌ போகட்டும்‌. 
சுயம்புவின்‌ வருங்கால மைத்துனன்‌ அவனைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. அவன்‌ தோளில்‌ 
கை போட்டபடியே உள்ளே கூட்டிப்‌ போனான்‌. அம்மா விரித்துப்‌ போட்ட பாயில்‌ 
உட்கார்ந்தார்கள்‌. கல்லூரிக்காரி, அவனுக்கும்‌ தனக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை என்பது 


போல்‌ கேட்டாள்‌. 


“நீங்க எந்த காலேஜ்‌?” அவன்‌ பெயரைச்‌ சொன்னான்‌. 


“நானும்‌ அங்கேதான்‌ படிக்கேன்‌. மெக்கானிக்கல்‌ இஞ்சினியரிங்கில்‌ இரண்டாவது 


வருஷம்‌.” 


“நான்‌ எலெக்ட்ரானிக்‌ முதல்‌ வருஷம்‌. உங்களைப்‌ பார்க்கவே இல்லையே?” 


அம்மாக்காரி, பிள்ளைத்தாய்ச்சி மகளின்‌ தலையை வருடிக்‌ கொடுத்தபடி, சின்ன 


மகளின்‌ பெருமையை, பெருமை பிடிபடாமல்‌ சொன்னாள்‌. 


“எங்க இந்திரா இருக்கிற எடமே தெரியாது... அவ்வளவு அடக்கம்‌. நீங்க நெனெச்சிக்‌ 


கூடப்‌ பார்க்க முடியாது.” 


74 


“ஆமா. ஆமா. நீங்க சொல்றபடி நெனச்சு பார்க்க முடியாதுதான்‌...!” 


இந்திரா நகத்தைக்‌ கடித்தபோது, 'பிள்ளைத்தாய்ச்சி' சுயம்புவுடன்‌ பேச்சுக்‌ 
கொடுத்தாள்‌. 


“மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா.” 


“என்ன கேள்வி கேட்டுட்டீங்க... எனக்கே மச்சானைக்‌ கட்டிக்கலாம்‌ போலத்‌ 


தோணுது.” 


எல்லோரும்‌, வயிறு குலுங்கச்‌ சிரித்தார்கள்‌. அதனால்‌ அடிவயிற்றில்‌ வலி எடுத்த 
பிள்ளைத்தாய்ச்சி, சிரிப்பை அடக்கிக்கொள்ளப்‌ பல்லை மூட வேண்டியதாயிற்று. 


சுயம்பு பொதுப்படையாய்க்‌ கேட்டான்‌. 


“ஆமா. கல்யாணத்தை எதுக்காக மூணு மாசம்‌ தள்ளிப்‌ போடுறீங்க...” 


பிள்ளைத்தாய்ச்சி, புருஷனை குறும்புத்தனமாய்ப்‌ பார்த்து, 'பதில்‌ சொல்லுங்க' என்பது 
மாதிரி எவருக்கும்‌ தெரியாமல்‌ பொய்க்‌ கோபத்தோடு அழகு காட்டியபோது, வாத்தி 


மச்சான்‌ விளக்கமளித்தான்‌. 


“லிஸ்டருக்கு இது மாசம்‌... அவளால கலியாணத்துக்கு வர முடியாது. அதனால 
குழந்தை பிறந்த ரெண்டாவது மாசத்துல கலியாணத்தை நடத்தலாமுன்னுட்டு 


பெரியவங்க நிச்சயம்‌ செய்திருக்காங்க. வேற காரணம்‌ எதுவும்‌ கிடையாது...” 
வாத்தியார்‌ சொல்லிவிட்டு திடுக்கிட்டுச்‌ சிரித்தான்‌. எல்லோரும்‌ வினாவாக முகத்தைக்‌ 
குவித்தபோது, அவன்‌, “குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம்னு சொல்றேன்‌ பாருங்க” 


என்று சிரித்தான்‌. 


சுயம்பு, தனக்கு முன்னால்‌ வைத்த, பக்கடா மசால்‌ வடைப்‌ பொட்டலங்களை 


75 


மற்றவர்களுக்குப்‌ பரிமாறப்‌ போனான்‌. இதற்குள்‌, பிள்ளைத்தாய்ச்சி, அதைப்‌ பிடுங்கிக்‌ 
கொண்டு, எல்லோருக்கும்‌ பாகப்‌ பிரிவினை செய்தாள்‌. சுயம்பு அவற்றைத்‌ 
தின்றுவிட்டு அவசர அவசரமாய்‌ எழுந்தான்‌. அவன்‌ ஒயிலாக நின்ற தோரணையும்‌, 
கண்களைச்‌ சிமிட்டிய விதமும்‌, குரலின்‌ இதமும்‌ அந்தக்‌ குடும்பத்தினருக்கு ஒரு 
மாதிரியாகப்‌ பட்டது. ஆனாலும்‌ அவனைச்‌ சூதுவாதற்ற 'சுபாவி'யாக எடுத்துக்‌ 


கொண்டார்கள்‌. தாய்க்காரிதான்‌ இந்திராவுக்கு இவன்‌ பொருத்தமாய்‌ இருக்க 
மாட்டானோ என்று அப்போது ஆசைப்பட்டதை இப்போது மறு பரிசீலனை செய்தாள்‌. 


சுயம்புவை, எதிர்கால மச்சான்காரனே பேருந்து நிலையம்‌ வரை வந்து 
வழியனுப்பினான்‌. அவன்‌ பஸ்ஸில்‌ ஏறிய விதம்‌, மாப்பிள்ளைக்காரனுக்கு என்னவோ 


போலிருந்தது. யோசித்தான்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 10 


சுயம்பு பல்கலைக்கழக விடுதிக்கு வந்தபோது இரவாகிவிட்டது. மூர்த்தியும்‌ முத்துவும்‌ 


அவனைப்‌ பழையபடியும்‌ கண்டுக்காமல்‌ இருந்தார்கள்‌. இவன்தான்‌ விடவில்லை. 


“என்னடா ஒருத்தி எங்கே போயிட்டு வருதுன்னு கேட்கிறீங்களாடா... நீங்க 


ஆம்புளைங்களாடா...” 


“என்னடா உளறுறே.” 


“எங்க அக்காவுக்கு நிச்சயிச்ச மாப்பிள்ளயப்‌ பார்த்து விட்டு வரேன்‌. எனக்கே அவரு 


மேல ஒரு ஆசை. அது காதலா மாறாமல்‌ இருக்க ரெண்டு காரணம்‌ இருக்கு.” 


“மாத்திரை வேகம்‌ முடிஞ்சுட்டுன்னு நினைக்கேன்‌. இன்னிக்கு இவனுக்கு ரெண்டு 
மாத்திரையா போடணும்‌.” 


முத்து மாத்திரைகளை எடுக்கப்‌ போனபோது, மூர்த்தி கத்தினான்‌. 


“பாவிப்‌ பயலே. போனதே போனே. சொல்லிட்டுப்‌ போகலாம்‌ இல்ல. உன்னால 
இன்னிக்குப்‌ பெரிய ரகளை. சீனியர்கள்தான்‌ உன்னைக்‌ கடத்திட்டுப்‌ 


போயிட்டாங்கன்னு நாங்க உருட்டுக்‌ கட்டையோட போக, அவங்க சைக்கிள்‌ 


செயினோட எதிர்க்க, கடைசியில்‌ விவகாரம்‌ 'ரிஜிஸ்ட்ரார்‌' வரைக்கும்‌ போயிட்டுது. 


போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட்‌ கொடுத்திருக்கு. இப்போ உன்‌ பேரு துணை வேந்தர்‌ 
பேர விட அதிகமா அடிபடுது... என்னடா நினைச்சுக்கிட்டே...” 


“போடா கீடான்னு டா போட்டுப்‌ பேசினே, பல்ல உடைப்பேன்டா...” 


“நீ மட்டும்‌ பேசலாமாடா...” 


“நீ ஆம்புள... டாதான்‌ போடணும்‌.” 


“டேய்‌ முத்து. இவன்‌ வாய்க்குள்ள மாத்திரையைத்‌ திணிடா. அப்பத்தான்‌ 


தத்துப்புத்துன்னு பேசமாட்டான்‌.” 


சுயம்புவின்‌ வாய்க்குள்‌ இரண்டு மாத்திரைகள்‌ உருட்டி விடப்பட்டன. ஒரு டம்ளர்‌ 


தண்ணிர்‌ நாக்கு வழியாக உருண்டோடியது. அவனைக்‌ கட்டிலில்‌ படுக்கச்‌ 
சொல்லிவிட்டு மூர்த்தி முத்துவோடு படுத்துக்கொண்டான்‌. 


எல்லோரும்‌ தூங்கிவிட்டார்கள்‌. ஒரு மங்கலான விளக்கு மட்டும்‌ பாதித்‌ தூக்கத்தில்‌ 
எரிந்தது. நாய்களின்‌ குலைப்புச்‌ சத்தம்கூட இல்லை. சுயம்பு கூட படுத்த 
வேகத்திலேயே தூங்கிவிட்டான்‌. அனைத்தும்‌ அடங்கி, அனைத்து மூச்சுக்களும்‌ கூட 
மூர்ச்சையானது போன்ற நடுநிசி. 


சுயம்பு, வீறிட்டுக்‌ கத்தினான்‌. அந்தக்‌ கத்தலில்‌, அவன்‌ அறைவாசிகள்‌ மட்டுமல்ல, 
அந்த மாடி முழுவதிலுமிருந்தவர்கள்‌ அவனை மொய்த்து விட்டார்கள்‌. சில பயல்கள்‌ 
ஜட்டிகளோடுகூட வந்தார்கள்‌. சுயம்புவைப்‌ பார்த்தார்கள்‌. அவன்‌ கைகால்கள்‌ 
இழுத்தன. நாக்கு, வாய்க்கு வெளியேயும்‌, உள்ளேயுமாய்ப்‌ புரண்டு கொண்டிருந்தது. 
மேல்‌ உதடும்‌ கீழ்‌ உதடும்‌ ஒன்றை ஒன்று நெருக்கின. பற்களுக்கு இடையே அவன்‌ 
நாக்கு வெட்டி எடுக்கப்‌ போவது போன்ற நெருக்கம்‌. கண்கள்‌ சொருகின. தலை 


76 


77 


உருண்டது. அவனால்‌ இப்போது கூச்சலிட முடியவில்லை. ஆனாலும்‌ ஏதோ ஒரு 
சப்தம்‌. பூனையின்‌ கால்‌ நகங்களில்‌ சிக்கிய அணில்‌ மாதிரியான அவலச்‌ சத்தம்‌. 


மூர்த்தியும்‌, முத்துவும்‌, சுயம்புவின்‌ தலையையும்‌ கால்களையும்‌ பிடித்துத்‌ தூக்க, 
மற்றவர்கள்‌ அவன்‌ முதுகுக்குள்ளும்‌, பின்பக்கமும்‌ கைகளைச்‌ சொருகினார்கள்‌. சுயம்பு 
கூச்சப்பட்டு நெளிவது போலிருந்தது. பிறகு அந்த நெளிவே, நிமிர முடியாமல்‌ 
திண்டாடியது. கால்‌ கைகள்‌ அங்கு மிங்குமாய்‌ வெட்டி வெட்டி அவனைச்‌ 


சுமந்தவர்களின்‌ முகங்களில்‌ ரத்தச்‌ சுவடுகளை ஏற்படுத்தின. 


சுயம்பு கீழே கொண்டு வரப்பட்டான்‌. அநேகமாய்‌ பிழைக்கமாட்டான்‌ என்ற அச்சம்‌. 


எங்கே போவது? டவுனில்‌ எந்த டாக்டரும்‌ இருக்கமாட்டார்‌. டாக்டர்‌ வீட்டைக்‌ 


கண்டுபிடிக்கும்‌ முன்பே உயிர்‌ கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்குப்‌ போய்விடலாம்‌. 
மூர்த்திதான்‌ தட்டுத்‌ தடுமாறிச்‌ சொன்னான்‌. 


“மெடிகல்‌ காலேஜ்‌ ஹாஸ்டலுக்குப்‌ போகலாம்‌.” 


“முடியாது... அவ்வளவு பேசிட்டு எந்த முகத்தோட போறது.” 


“அப்போ உங்க சுயமரியாதைக்காக இவனை இங்கேயே சாக விடுறதா?” 


மாணவர்களின்‌ வாதப்‌ பிரதிவாதங்களுக்கு இடையே சுயம்பு மருத்துவ மாணவர்‌ 
விடுதிக்குக்‌ கொண்டு போகப்பட்டான்‌. அங்கே அதட்டிய வாட்ச்மேனை பல குரல்கள்‌ 
அதட்டின. உடனே அவன்‌ பயந்துபோய்‌ விடுதி மாணவர்‌ செயலாளர்‌ டேவிட்டின்‌ 


அறையைக்‌ காட்டினான்‌. கூடப்‌ போக உதறல்‌. 

டேவிட்‌ அறை முன்னால்‌, சுயம்புவைத்‌ தரையில்‌ கிடத்தினார்கள்‌. மாணவர்களின்‌ 
கூச்சலில்‌, டேவிட்‌ கதவு தட்டப்படாமலேயே வெளியே வந்தான்‌. துள்ளத்‌ துடிக்கக்‌ 
கிடந்தவனைப்‌ பார்த்துக்‌ குனிந்து நாடி பிடித்தபடியே கேட்டான்‌. 


“எப்படி இது. ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா...” 


“நீங்க சொன்னது மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டிப்‌ போனோம்‌. 'டிரான்‌குலை'சர்னு 


78 


எழுதிக்‌ கொடுத்தார்‌. நைட்ல ஒண்ணுதான்‌ கொடுக்கச்‌ சொன்னார்‌. நாங்க இவன்‌ 
அதிகமா உளறுறான்னு கூட ஒரே ஒரு மாத்திரையைத்தான்‌ போட்டோம்‌. இப்படி 


ஆயிட்டான்‌.” 


“நாங்க எப்படி என்ஜினியராகக்‌ கூடாதோ, அப்படி நீங்களும்‌ டாக்டராகக்‌ கூடாது. ஒரு 
மாத்திரையையே தாங்க முடியாது. இதுல வேற ரெண்டா. கவலைப்‌ படாதீங்க. ஆளு 
சாகப்‌ போறது மாதிரி அந்த மாத்திரை அடம்‌ பிடிக்கும்‌. வெறும்‌ மிரட்டல்‌ தான்‌. நாம 
சண்டை போட்டோமே, அப்படி ஒரு பொய்ச்‌ சண்டை. சரி, சரி பிரிஸ்கிரிப்ஷனை 
எங்கே. ஏன்‌ அப்படி கைய விரிக்கீங்க. போய்க்‌ கொண்டு வாங்க. நான்‌ கீழே 
டிஸ்பென்சரிக்குப்‌ போறேன்‌. அங்க கொண்டு வந்துடுங்க. இவர்‌ இங்கய 
இருக்கட்டும்‌.” 


சுயம்புவை அங்கே கூடிய மருத்துவ மாணவர்களிடம்‌ ஒப்படைத்துவிட்டு சக 


பொறியியல்‌ மாணவர்களையும்‌ அங்கேயே நிற்கும்படி கையாட்டிவிட்டு, மூர்த்தியும்‌ 
முத்துவும்‌, கீழே இறங்கித்‌ தங்களது அறையைப்‌ பார்த்து ஓடினார்கள்‌. டேவிட்டும்‌ 
அறைக்குள்‌ போய்‌ ஒரு சாவியை எடுத்துக்‌ கொண்டு கீழே ஓடினான்‌. கால்‌ மணி 
நேரத்தில்‌ அந்த மூவரும்‌ உள்ளே வந்தார்கள்‌. சுயம்புவுக்கு ராஜ யோகம்‌. பொறியியல்‌ 
மாணவர்களும்‌ மருத்துவ மாணவர்களும்‌ ஊசியும்‌ மருந்தும்‌ போல, மாத்திரையும்‌ 
தண்ணிரும்‌ போல ஒருவரோடு ஒருவர்‌ விரவிக்‌ கலந்து, அவனை டேவிட்டின்‌ 
வெல்வெட்‌ மெத்தைக்‌ கட்டிலில்‌ கிடத்தினார்கள்‌. கை கால்களைப்‌ பிடித்து 
விட்டார்கள்‌. இதற்குள்‌ உள்ளே வந்த டேவிட்‌, அவன்‌ வாய்க்குள்‌ ஒரு பெரிய ஸ்பூனை 
வைத்து, உதடுகளை ஒட்டிக்‌ கொள்ளாமல்‌ செய்தான்‌. பிறகு முறிவு மாத்திரையை 
வாய்க்குள்‌ போட்டான்‌. இன்னொரு டாக்டர்‌- மாணவன்‌ அவன்‌ வாய்க்குள்‌ நிசமாவே 


பால்‌ வார்த்தான்‌. 


காலே கால்‌ மணி நேரத்தில்‌ சுயம்புவும்‌, அவன்‌ ஆட்டம்‌ போட்ட கையும்‌ காலும்‌ 
அடங்கியது. சொருகிய கண்கள்‌ சுகமாகப்‌ பார்த்தன. அவன்‌ எழுந்திருக்கக்‌ கூடப்‌ 
போனான்‌. அவனை அசைய விடாமல்‌ முத்து பிடித்துக்‌ கொண்டபோது, மூர்த்தி 


கத்தினான்‌. 


“பாவிப்‌ பயலே. நீ இனிமேலும்‌ இதே மாதிரி ஏதாவது ஏடாகூடம்‌ செய்யத்தான்‌ 


போறே. ஒப்பன்‌ என்‌ அப்பாவி மகன பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டுப்‌ போனாரு. நீ 


79 


செத்துக்கித்துப்‌ போனா அவருக்கு நான்‌ என்ன பதில்‌ சொல்லணும்முன்னு இப்பவே 
சொல்விடுடா...” 


எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. நேற்றைய சண்டைக்காரர்கள்‌ இன்றைய 
நண்பர்களானார்கள்‌. டேவிட்‌, சுயம்புவின்‌ இதயத்தின்‌ பக்கம்‌ ஸ்டேதாஸ்கோப்பை 
வைத்தான்‌. பிறகு வயிற்றில்‌ கை வைத்தான்‌. பிறகு கேட்டான்‌. 


“தம்பிக்கு இப்ப எப்படி இருக்குது...” 


சுயம்புவுக்கு வெட்கமாகிவிட்டது. வயிற்றில்‌ பட்ட டேவிட்டின்‌ கையைப்‌ பிடித்து அது 
விலகாதபடி வைத்துக்‌ கொண்டான்‌. நாணிக்கோணிப்‌ பேசினான்‌. 


“என்னத்‌ தம்பின்னு சொல்லாதீங்க... வேணும்னா பேரு சொல்லிக்‌ கூப்பிடுங்க...” 


டேவிட்‌, உட்பட எல்லோரும்‌ அவனை அதிசயமாகப்‌ பார்த்தார்கள்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 11 


அந்தப்‌ பல்கலைக்‌ கழக வளாகத்தில்‌, அகில உலகின்‌ ஒட்டு மொத்தமான 
தலைவிதியை நிர்ணயிக்கப்போவது மாதிரியான வாக்குப்‌ பதிவு நடந்து 
கொண்டிருந்தது. விருந்தினர்‌ மாளிகையில்‌ ஒரு வி.ஐ.பி. அறையில்‌, ஒரு வாக்குப்‌ 
பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. சிலர்‌ எடுத்து எடுத்துக்‌ கொடுக்க, பலர்‌ மடித்து மடித்துப்‌ 
போட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஒவ்வொரு பேப்பரிலும்‌ பதினைந்து மாணவ 


வேட்பாளர்கள்‌. இவர்களில்‌ இருவர்‌ பெண்கள்‌. 


அந்த விருந்தினர்‌ விடுதிக்கு, வெளியே ஆட்டோக்களும்‌ டாக்ஸிகளும்‌ தூள்‌ பரப்பின. 
ஒவ்வொன்றிலும்‌ ஏழெட்டு மாணவ வாக்காளர்கள்‌. சில மோட்டார்‌ பைக்குகளும்‌ 
ஸ்கூட்டர்களும்‌ வாக்காளர்களை இறக்கி விட்டு அவர்கள்‌ வாக்குச்‌ சாவடிக்குள்‌ 
போனதும்‌ கொடுத்த வாக்கை அங்கேயே மறப்பது போல்‌, மாயமாய்‌ மறைந்தன. 
சைக்கிள்களில்‌ ஏறச்‌ சொன்னால்‌ எல்லோருக்குமே தயக்கம்‌. கொண்டு வந்துவிட்ட 
வாகனங்கள்‌ மீண்டும்‌ வரும்‌ என்று வாக்களித்தவர்கள்‌ காத்திருந்த நேரத்தில்‌ தங்களது 
அறைகளுக்கு மூன்று தடவை போய்‌ விட்டு வந்திருக்கலாம்‌. 


80 


ஒரு வகையில்‌ இது வரலாறு காணாத தேர்தல்தான்‌. பொறியியல்‌ கல்லூரி யூனியன்‌ 
தேர்தலில்‌, முதலாண்டு மூர்த்தியும்‌, நான்காவது ஆண்டு செல்லமுத்துவும்‌ 
செயலாளருக்குப்‌ போட்டியிடுகிறார்கள்‌. பொன்முகன்‌, தலைவர்‌ பதவிக்கும்‌, அவன்‌ 
படிக்கும்‌ இறுதி வகுப்பிலேயே படிக்கும்‌ ஏகாம்பரம்‌ அதே பதவிக்கும்‌ போட்டியிடு 
கிறார்கள்‌. இது தவிர, இன்னும்‌ சில ஜாயிண்ட்‌, உதவிச்‌ செயலாளர்கள்‌, 
பொருளாளர்கள்‌ பதவிகளுக்கும்‌ பல போட்டிகள்‌. ரேக்கிங்‌ செய்யப்பட்ட அனைத்து 
மாணவ மாணவிகளும்‌ ஒன்று சேர்ந்து மூர்த்திக்கும்‌ செல்லமுத்துவுக்கும்‌ 
வாக்களிக்கிறார்கள்‌ என்ற நிலமை. செல்லமுத்து ஃபைனல்‌ ஆண்டு என்றாலும்‌, 


ஃபைனான பையன்‌. ரேக்கிங்‌ செய்தவர்களைத்‌ தடுத்தவன்‌. ஆகையால்‌ அது ஒன்றே, 


அவனுக்கு மூல பலமாக இருந்தது. பொன்முகனுக்கு, முழுப்பயம்‌ பிடித்தது. 


எங்கு பார்த்தாலும்‌, போஸ்டர்‌ மயங்கள்‌. மாயங்கள்‌, அத்தனையிலும்‌ பொன்முகத்தின்‌ 
திருமுகம்‌ பெரிதாகவும்‌, அவனது செட்டின்‌ படங்கள்‌ சிறிதாகவும்‌ இருந்தன. ஏகாம்பரம்‌ 
கோஷ்டியும்‌ சுவரொட்டிகள்‌ அடித்திருந்தார்கள்‌. சில மின்சாரக்‌ கம்பங்களிலும்‌, 
விளையாட்டு மைதானங்களிலும்‌ தூக்கு போடப்பட்டவை போல்‌ தொங்கின. இன்னும்‌ 
சில போஸ்டர்கள்‌ எந்த சம்பந்தமும்‌ இல்லாத பஸ்‌ நிலையத்திலும்‌, பெண்கள்‌ 
பாலிடெக்னிக்கிலும்‌ ஒட்டப்பட்டிருந்தன. போஸ்டர்கள்‌ என்றால்‌ சாதாரண 
போஸ்டர்கள்‌ அல்ல. மல்டி கலர்‌. “புரட்சித்‌ தலைவரின்‌ ஆசி பெற்ற இவருக்கு 
வாக்களியுங்கள்‌” என்று பெரிய வேண்டுகோள்‌. அவரது காலடியில்‌ வேட்பாளன்‌ 
“தமிழினத்‌ தலைவரின்‌” ஆதரவு பெற்ற அவருக்கு வாக்களியுங்கள்‌ என்று ஒரு வாசகம்‌. 
கலைஞரின்கண்‌ களிலிருந்து தோன்றும்‌ ஒளிக்கற்றைகளை சம்பந்தப்பட்ட மாணவ- 
வேட்பாளன்‌ முகமெங்கும்‌ தாங்கிக்கொள்வது போன்ற போஸ்‌, இது போதாதென்று 
பலர்‌ சுயேட்சை வீரப்ப கவுண்டர்களாகவும்‌ போட்டிக்கு நின்றார்கள்‌. இவர்கள்‌ 
போஸ்டர்கள்‌ போடவில்லையென்றாலும்‌, கிலோ கணக்கில்‌ துண்டுப்பிரசுரம்‌ 
அச்சடித்திருந்தார்கள்‌. பொதுவாக, மாணவர்கள்‌ கட்சி வாரியாக அணி 
பிரிந்திருந்தார்கள்‌. தி.மு.க, அ.தி.மு.க மாணவர்கள்‌ யாருக்கு வாக்களிப்பது என்று 
தீர்மானித்து விட்டார்களாம்‌. ஒப்புக்கு கதர்க்‌ கைக்குட்டை வைத்திருந்த 
மாணவர்கள்தான்‌, டில்லிக்கு டிரங்கால்‌ போட்டிருக்கிறார்களாம்‌. அநேகமாக 
வாக்குப்பதிவு முடிந்த ஒரு மணி நேரத்திற்குப்‌ பிறகு, யாருக்கு வாக்களிக்க வேண்டும்‌ 
என்று ஆணை வந்துவிடுமாம்‌! 


81 


அத்தனை போஸ்டர்களிலும்‌ பல்வேறு வாக்குறுதிகள்‌. இட்டிலியின்‌ 
முப்பரிமாணங்களையும்‌ கூட்டப்‌ போவதாய்‌ கொள்கை முழக்கம்‌. “ஆயிரம்‌ உண்டிங்கு 
ஜாதி, ஆயினும்‌ போலீஸ்‌ வர என்ன நீதி' என்ற கவித்துவ வரிகள்‌. 'தனி ஒருவனுக்கு 
பாஸ்‌ இல்லையென்றால்‌, கல்லூரியை எரித்திடுவோம்‌' என்ற அர்த்தத்திலான வீர 
கோஷங்கள்‌. பாட நேரத்தைப்‌ பாதி நேரமாய்‌ குறைக்கப்‌ போவதாய்‌ ஒரு சூளுரை. 
வகுப்பிற்கு இத்தனை நாட்களுக்கு வந்தால்தான்‌ பரீட்சை எழுத முடியும்‌ என்ற கண்‌ 
மூடிப்‌ பழக்கத்தை மண்‌ மூடச்‌ செய்யப்‌ போவதாக வாக்குறுதி. இன்னும்‌ ஒன்றில்‌, 
விலைவாசியைக்‌ குறைக்கப்‌ போவதாகவும்‌, ஒரு சபதம்‌. இந்தியா முழுமைக்குமா, 
தமிழகத்தில்‌ மட்டுமா என்பது புரியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களிடம்‌ விளக்கம்‌ 
கேட்டால்‌, அந்தக்‌ கல்லூரி இருக்கும்‌ ஊருக்குக்‌ கும்பல்‌ கும்பலாய்ச்‌ சென்று 
விலைவாசியைக்‌ குறைத்து, அந்தப்‌ புரட்சி இந்தியா முழுதும்‌ காட்டுத்‌ தீ போல்‌ பற்றும்‌ 
என்று மூக்கு வழியான விளக்கங்கள்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, தாய்மொழிக்‌ கல்வி 


என்ற போர்வையில்‌ தமிழைத்‌ திணிக்க அனுமதியோம்‌ என்று சூளுரை! 


மாணவிகளும்‌ சளைக்கவில்லை. மாணவர்களின்‌ தோளுக்குத்‌ தோளாய்‌ 
இயங்கினார்கள்‌. சில சீனியர்‌ மாணவிகள்‌, ஜூனியர்‌ மாணவிகளை மொபட்டுகளில்‌ 
வலுக்கட்டாயமாக ஏற்றினார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌, வாக்காளப்‌ பெண்களை சைக்கிள்‌ 
கேரியரில்‌ உட்கார வைத்துக்‌ கொண்டு அந்த 'வெயிட்டை' சீட்டிலிருந்து ஓட்டிக்‌ 
கொண்டுபோக முடியாது என்பதால்‌, வெறுமனே உருட்டிக்கொண்டு போனார்கள்‌. 


பதவி என்றால்‌ சும்மாவா? 


ஆங்காங்கே கும்பல்‌ கும்பலாய்‌ மாணவர்‌ கூட்டம்‌. பேராசிரியர்கள்‌ ஒதுங்கி நின்றும்‌, 
உதவிப்‌ பேராசிரியர்கள்‌ ஒதுக்கப்பட்டும்‌, அந்தத்‌ தேர்தல்‌ திருவிழாவை ரசித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வாழ்நாளில்‌ ஒரு தடவை கூட வாக்களிப்பதில்லை என்று 
கங்கணம்‌ கட்டிய ஒரு சில தாடிக்கார அறிவு ஜீவிகள்‌, அங்கே நடப்பதற்கும்‌ 
தங்களுக்கும்‌ சம்பந்தமில்லை என்பதுபோல்‌ ஆங்கில இதழ்களைப்‌ புரட்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வாக்குப்‌ பதிவு அமைதியாக நடப்பதற்கு உறுதி செய்ய 
காவலுக்குப்‌ போட்ட போலீஸ்காரர்களும்‌, அங்குமிங்குமாய்‌ பராக்குப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அந்தக்‌ கல்லூரிக்கு வெளியே இரண்டு கட்சிக்காரர்கள்‌ கத்தியும்‌ 
கம்புமாக சோடாவும்‌ பாட்டிலுமாக ஆயத்த நிலையில்‌ நின்றார்கள்‌. 


82 


ஒரு மாணவப்‌ பட்டாளம்‌, இசைக்‌ கருவிகளோடு பாடிக்கொண்டு, விடுதிகளில்‌ 
இன்னும்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ மாணவ மாணவியருக்குத்‌ திருப்பள்ளி எழுச்சி 
பாடியது. ஒருத்தனிடம்‌ உடுக்கு, ஒருத்தியிடம்‌ கஞ்சிராக்‌ கட்டை, இன்னொருத்தன்‌ 
ஜால்ரா. ஜான்சி, கண்ணகி, இளவரசி போன்ற பெண்‌ விடுதிகளில்‌ 'வாங்கம்மா 
வோட்டுப்‌ போட” என்று ஒரு பையன்‌ முதல்‌ தடவையாக மரியாதையோடு 
பாடியபோது, சில பெண்கள்‌ மாடி முனைக்கு வந்து “நாங்க என்ன கிழவிகளா, 
அம்மாவாம்‌. அம்மா. இந்த லட்சணத்துல ஒங்களுக்கு வோட்டு வேற போடணுமா” 


என்று கேட்டுவிட்டு உள்ளே போய்‌ விட்டார்கள்‌. 


இந்தக்‌ கேளிக்கைக்கு மறுபக்கம்‌, ஒரு தரப்பு மாணவர்கள்‌ ஒரு லெதர்‌ பைல்‌ கவரை 
ஒவ்வொருவருக்கும்‌ கொடுத்தார்கள்‌. குறைந்தது முப்பது ரூபாய்‌ வெறும்‌ பைல்‌ கவர்‌. 
அசல்‌ காகிதம்‌ போன்ற நிறம்‌. உள்ளே வெல்வெட்‌ துணி வியாபிக்க அதன்‌ இரு 
பக்கமும்‌ இரண்டு ரெக்ஸின்‌ கவர்கள்‌. இரண்டிலும்‌, ஒரு பேனா, ஒரு குறிப்புப்‌ புத்தகம்‌, 
தலைவனின்‌” படம்‌. இதேபோல்‌, இன்னொரு தரப்பு ஓசைப்படாமல்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு 'கவர்‌' கொடுத்தது. அதுக்குள்ளும்‌ பணத்தோடு சேர்ந்த 


இன்னொரு தலைவனின்‌ படம்‌. பெரும்பாலான மாணவர்கள்‌ ஒன்றை வாங்கி 


அறைக்குள்‌ போய்‌ வைத்து விட்டு, அடுத்த தரப்பிலிருந்து அதையும்‌ வாங்கிக்‌ 


கொண்டார்கள்‌. தலைவன்களின்‌ படத்தைக்‌ கிழித்துப்‌ போட மறக்கவில்லை. 


இந்த அமர்க்களத்தில்‌, சுயம்பு லுங்கியைக்‌ கட்டிக்‌ கொண்டே அங்குமிங்குமாய்‌ 
அலைந்தான்‌. அவன்‌ கண்கள்‌ டேவிட்டைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தன. கண்களைக்‌ 
கால்கள்‌ பின்பற்றின. அன்றிரவு கைகால்‌ வெட்டிய பிறகு, அவன்‌ மாத்திரைகளை 
வீசியெறிந்து விட்டான்‌. இன்றும்‌ வழக்கம்‌ போல்‌ அவனுள்‌ ஒரு கலக்கம்‌. ஒரு ஆசை 
நிராசையானது போன்ற விரக்தி. மூர்த்தியும்‌ முத்துவும்‌ தேர்தல்‌ களேபரத்தில்‌ 


அவனைக்‌ கண்டு கொள்ளவில்லை. 


தனித்து விடப்பட்ட சுயம்பு, கேட்பாரும்‌ மேய்ப்‌ பாரும்‌ இல்லாமல்‌ மருத்துவ மாணவர்‌ 


விடுதிப்‌ பக்கம்‌ போனான்‌. டேவிட்டிடம்‌, தனது ஆசைகளையும்‌ நிராசைகளையும்‌ 
கொட்டித்‌ தீர்க்க வேண்டுமென்ற ஒரு ஆவல்‌. ஆனால்‌, அவன்‌ போன இடத்திலோ 


யாருமில்லை. எல்லோரும்‌ வேடிக்கை பார்க்கப்‌ போய்விட்டார்கள்‌. டேவிட்டும்‌ ஒரு 


83 


சிறிய குழுவும்‌ தேர்தலில்‌ வன்முறை ஏற்பட்டால்‌ முதலுதவி செய்வதற்கு ஏதோ 
டிஞ்சரும்‌ பஞ்சும்‌ வாங்கப்‌ போய்விட்டதாக, சுயம்பு விசாரித்தபோது, ஒருத்தன்‌ 


சொன்னான்‌. உண்மையோ, பொய்யோ... கிண்டலோ... 


சுயம்பு, அங்கும்‌ இங்குமாய்‌ வெருண்டு வெருண்டு நடந்தான்‌. டேவிட்டைப்‌ பார்க்க 
முடியாமல்‌ போனது, அவன்‌ கால்களைத்‌ திருக்கிவிட்டது. நரம்புகளை முடுக்கி 
விட்டது. அங்குமிங்குமாய்ப்‌ பதினைந்து கிலோ மீட்டர்‌ தூரத்தை ஒரு கிலோ மீட்டர்‌ 
பகுதிக்குள்ளேயே சுற்றி விட்டான்‌. ஒரு விடுதி வழியே தன்‌ பாட்டுக்கு நடந்தான்‌. 
அப்போது ஸ்கூட்டரில்‌ கருப்புக்‌ கண்ணாடி போட்ட ஒருத்தி இரு கால்களையும்‌ 
இருபக்கமும்‌ பரப்பி தரையில்‌ ஊன்றிக்கொண்டு 'வாக்களிக்காதவர்கள்‌ வரலாம்‌ 
வரலாம்‌' என்று ஏலக்காரி போல்‌ மூன்று தடவை கத்தினாள்‌. கருப்புக்‌ கண்ணாடி 
போட்டு பெண்‌ ரெளடிபோல்‌ தோன்றிய அவளைப்‌ பார்த்துவிட்டுப்‌ பல மாணவிகள்‌ 


தத்தம்‌ அறைகளையே, சுயச்சிறைகளாக மாற்றிக்‌ கொண்டார்கள்‌. 


சுயம்பு யோசித்தான்‌. அவனும்‌ வோட்டுப்‌ போடணுமே... மூர்த்தியை ஜெயிக்க 
வைக்கணுமே. எப்பாடி. என்னமா காலு வலிக்குது. அவர இதுக்கு மேல தேடி நடக்க 
முடியாதும்மா... 


சுயம்பு, அந்த ஸ்கூட்டர்காரியிடம்‌ நேரிடையாகப்‌ போனான்‌. அவள்‌ வேறு எங்கேயோ 
பார்த்துக்‌ கொண்‌ டிருந்தபோது, இவன்‌, அந்த ஸ்கூட்டரின்‌ பின்‌ இருக்கையில்‌ பட்டும்‌ 


படாமலும்‌, உட்கார்ந்தபடியே அவளிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டான்‌. 


“நானும்‌ வோட்டுப்‌ போடணும்‌... வாக்குச்‌ சாவடில என்னை இறக்கிடுறியா அக்கா...” 


அவளுக்கு அவன்‌ அப்படி நெருக்கியடித்து அமர்ந்ததில்‌ பாதிக்‌ கோபம்‌. அக்கா 
என்றழைத்ததில்‌ மீதிக்‌ கோபம்‌. கிண்டல்‌ செய்கிறான்‌. கலாட்டா பண்ண 


வந்திருக்கிறான்‌. இவனை விடப்படாது. என்னை யாருன்னு நெனைச்சுக்கிட்டான்‌... 


அவள்‌, குய்யோ முறையோ என்று கூப்பாடு போட வில்லை. நிதானமாக 
இறங்கினாள்‌. ஸ்கூட்டருக்கு ஸ்டாண்ட்‌ போட்டாள்‌. வலதுகால்‌ செருப்பைக்‌ 


கழற்றினாள்‌. அவன்‌ தலையிலும்‌ முகத்திலும்‌ மாறி மாறி அடித்தாள்‌. விடுதிப்‌ 
பெண்களுக்கு இதுல பொறுக்க வில்லை. கீழே ஒடி வந்தார்கள்‌. இதற்குள்‌ சுயம்பு எந்த 


84 


சொரணையும்‌ இல்லாமல்‌, “எதுக்காக அக்கா அடிக்கே. அப்படி என்னத்த நான்‌ பெரிசா 
கேட்டுட்டேன்‌. காலு வலிக்கேன்னுதானே கேட்டேன்‌” என்று கண்‌ கலங்கக்‌ கேட்டுக்‌ 


கொண்டிருந்தான்‌. 


இதற்குள்‌, கும்பல்‌ கூடிவிட்டது. வாக்களிக்கப்‌ போனவர்கள்கூட அதுதான்‌ சாக்கு 
என்று திரும்பிவிட்டார்கள்‌. பொன்முகனும்‌, ரதகஜ, துரக பதாதிகளோடு அங்கே 


வந்தான்‌. சுயம்புவை உற்றுப்‌ பார்த்தான்‌. இவன்‌ மூர்த்தியின்‌ ஆள்‌. லூசுப்‌ பயல்‌ 


என்றாலும்‌, அன்றைக்கு அவமானப்படும்படி பேசியவன்‌. விடப்படாது. எல்லாப்‌ 
பயல்வளும்‌ நமக்கு வோட்டுப்‌ போடும்படியா செய்துடணும்‌. இது ஒரு சென்ஸிட்டிவ்‌ 
இஷ்யூ. நிறைய வோட்டுக்‌ கிடைக்கும்‌. 


பொன்முகன்‌, புத்திசாலி. சுயம்புவை அடித்தால்‌ தாய்க்குலம்‌ அவன்‌ பக்கம்‌ போய்விடும்‌ 
என்று தெரிந்து வைத்தவன்‌. இன்னும்‌ இந்தக்‌ குலம்‌ பெருமளவில்‌ வாக்களிக்கப்‌ 
போகாமல்‌ வம்பளந்து கொண்டிருப்பது அவனுக்குத்‌ தெரியும்‌. ஆகையால்‌ சுயம்புவின்‌ 


தோளில்‌ ஒரு கையைப்‌ போட்டுக்‌ கொண்டே, நிதானமாகக்‌ கேட்டான்‌. 


“ஏண்டா. நீ முளைச்சு மூணு எல விடலே. மீசை கூட மொளைக்கல. அப்படியிருந்தும்‌ 
இப்படி நடந்துக்கிறே. லேடிஸ்னா ஒனக்கு அவ்வளவு கேவலமாப்‌ போச்சு இல்லியா. 
இது என்ன அமெரிக்கான்னு நெனைச்சியா. கண்ணகி பிறந்த நாடுடா. ஒனக்கு 
எவ்வளவு தைரியம்‌ இருந்தால்‌ அவங்களை இப்படி இம்சிப்பே. எனக்குத்‌ தெரியும்டா. 
சீனியர்‌ மாணவிகள்‌, ஒன்‌ மூர்த்திக்கு வோட்டுப்‌ போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு, நீ 


வேணும்னே இங்க வந்து, கலாட்டா செய்யுறே. என்னடா நெனைச்சுக்கிட்டே...” 


சுயம்பு, எதுவும்‌ நினைக்காமல்‌ சும்மா நின்றபோது, முத்துவும்‌ மூர்த்தியும்‌ அங்கே ஓடி 
வந்தார்கள்‌. மூர்த்தி, பொன்முகத்தின்‌ மோவாயைப்‌ பிடித்துக்‌ கொஞ்சியபடியே “இவன்‌ 
லூசு அண்ணே. ஒங்களுக்கே தெரியும்‌. விகற்பம்‌ இல்லாமல்‌ நடந்திருப்பான்‌... நான்‌ 
அவங்ககிட்ட மன்னிப்புக்‌ கேட்கச்‌ சொல்றேன்‌ அண்ணே. டேய்‌ சுயம்பு. அறிவு 


கெட்டவனே. அவங்ககிட்ட மன்னிப்புக்‌ கேளுடா” என்று கத்தினான்‌. 


சுயம்புவும்‌, அவளிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்பதற்காக முகத்தைக்‌ குழைத்தான்‌. அவளும்‌ 
அதை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ போகிறவள்‌ போல்‌ கையிலிருந்த 'ஒற்றைச்‌ சிலம்பைக்‌' கீழே 


85 


போட்டாள்‌. தாய்க்குலம்‌, ஏற்கெனவே பேர்‌ வாங்கிய சுயம்புவை, கருணையோடு 
பார்த்தது. அந்தக்‌ கருணை மூர்த்திக்கு ஆதரவாகக்‌ கைகளில்‌ வந்துவிடக்‌ கூடாதே 


என்று எச்சரிக்கையான பொன்முகன்‌, ஒரு புகார்ப்‌ பட்டியலையே அடுக்கினான்‌. 


“இந்த மாதிரி வேற எங்கயோ , லேடீஸ்கிட்ட கலாட்டா பண்ண நீ போயிருக்கிறே. ஒன்‌ 
பேட்ச்‌ பசங்க என்னடான்னா, நாங்கள்‌ - சீனியர்கள்‌ ஒன்னைக்‌ கடத்துனதா புகார்‌ 
கொடுக்கிறான்கள்‌. நீ என்னடான்னால்‌, அன்றைக்கு அந்த எம்‌.பி.பி.எஸ்‌. பெண்ண 
மொலஸ்ட்‌ செய்யப்‌ போனே. இன்னிக்கு என்னடான்னா, இந்த பிரமிளாகிட்ட வம்பு 
செய்யுறே. இதுல நீ மட்டும்‌ சம்பந்தப்‌ படலடா. சீனியர்களுக்கு எதிரா ஒரு பெரிய 
திட்டமிட்ட சதியே இருக்குது!” 


பொன்முகன்‌, தனது பக்கத்திலிருந்த மாணவர்களைக்‌ கண்ணடித்தான்‌. உடனே 
எல்லோரும்‌ கூச்சலிட்டனர்‌. மூர்த்தியால்‌ இப்போது செய்வதற்கு ஏதுமில்லை. அந்த 
வளாகமே அலறியது. வெளியே நின்ற அரசியல்வாதிகள்‌ பாதிதூரம்‌ வந்துவிட்டார்கள்‌. 
இதற்குள்‌ போலீஸார்‌ உஷாரானார்கள்‌. ஒரு பகுதியினர்‌ அரசியல்வாதிகளைக்‌ 
கெஞ்சிக்‌ கொண்டிருந்தபோது, இன்னொரு பகுதியினர்‌ அந்த அடாவடி இடத்திற்குப்‌ 
போனார்கள்‌. போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ மைக்கில்‌ எங்கேயோ பேசிவிட்டு அங்கே 


தனித்து வந்தார்‌. 


“நீங்கல்லாம்‌ ஸ்டூடண்ட்ஸ்‌. என்ன நடந்ததுன்னு அமைதியா சொல்லுங்க.” 


பிரமிளா சொல்வதற்கு முன்பே, பொன்முகன்‌, பொறிந்து தள்ளினான்‌. 


“நாங்க சீனியருங்க, சார்‌. சீனியர்கள்‌ முகத்துல கரி பூசணும்னே கொம்பு முளைக்காத 
பசங்கல்லாம்‌ திட்டமிட்டு இந்த சுயம்புவை. எங்களுக்கே சீனியரான இவங்கள-இந்த 
பிரமிளாவை மொலஸ்ட்‌ செய்ய அனுப்பியிருக்காங்க. ஏற்கெனவே இவன்‌ ஒரு 


ஏடாகூடம்‌. லேடீஸ்கிட்ட தப்புந்தவறுமா நடக்கிறவன்‌.” 


“என்னப்பா பொல்லாத தப்பு. அசல்‌ லூசன்‌. வோட்டுப்‌ போட ஸ்கூட்டர்ல 


ஏறிக்கட்டுமான்னு கேட்டிருக்கான்‌. இதப்‌ போய்‌ ஒரு பெரிய விஷயமா...” 


86 


“இது பெரிய விஷயமில்லியா. இன்னிக்கு ஸ்கூட்டர்ல ஏறுறேன்னு கேட்டான்‌. 
நாளைக்கு ரேப்‌ பண்றேம்பான்‌. இது என்ன காலேஜா, இல்ல இவன்‌ அப்பன்‌ வீட்டு 


அந்தப்புரமா... என்னய்யா பேச வந்திட்டே.” 


இன்ஸ்பெக்டர்‌, ரேப்‌ என்ற வார்த்தையைக்‌ கேட்ட உடனேயே பயந்துவிட்டார்‌. 


கெஞ்சலோடு பேசினார்‌. 


“இன்னிக்கு அடிச்சுக்குவீங்க... நாளைக்கு கூடிக்குவீங்க; வாங்க ரிஜிஸ்ட்ரார்கிட்டயே 
போவோம்‌. அவரே விசாரிக்கட்டும்‌. அன்லாபுல்‌ அசெம்பளி கூடாது. மாணவர்‌ 


தலைவர்களும்‌, மேடமும்‌ இந்த லுங்கிப்‌ பையனும்‌ வந்தால்‌ போதும்‌.” 


இன்ஸ்பெக்டர்‌, மிடுக்காக நடந்தார்‌. எல்லோரும்‌ தங்களைத்‌ தலைவர்களாய்‌ 


அனுமானித்து, அவர்‌ பின்னால்‌ போனார்கள்‌. பிரமிளா தயங்கினாள்‌. பொன்‌ முகன்‌ 


உருட்டிய உருட்டலில்‌ லேசாய்‌ சுணங்கினாள்‌. உடனே நல்லா மாட்டிக்கட்டும்‌' என்று 
நினைப்பதுபோல்‌ நாலைந்து பெண்கள்‌ அவள்‌ முதுகைப்‌ பிடித்துத்‌ தள்ளி விட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ கூட்டத்தில்‌ பாதி கால்‌ வலித்து இடையில்‌ நின்றது. மூர்த்தியும்‌ முத்துவும்‌ 
கூடவே போனார்கள்‌. சுயம்புவிற்கு எதையோ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டு 
போனார்கள்‌. ரிஜிஸ்ட்ரார்‌ என்கிற பதிவாளர்‌ இன்ஸ்பெக்டருடன்‌ வந்த மாணவ 
மாணவிகளை எழுந்து நின்று வரவேற்றார்‌. ஏற்கெனவே நடந்த விவரங்களை பியூன்‌ - 
ஒற்றர்கள்‌ மூலம்‌ தெரிந்து வைத்திருந்த அவர்‌, எதுவும்‌ தெரியாதது போல்‌ 'வாட்‌ கேன்‌ 
ஐடுபார்‌ யூ' என்று வினவிவிட்டு, சோபா செட்டைக்‌ கைகாட்டினார்‌. அவரும்‌ 
உட்கார்ந்தார்‌. பொன்முகன்‌, தான்‌ பேசுவது, அங்கே மட்டுமல்ல, வாக்குப்‌ பதிவுக்குச்‌ 


செல்கிறவர்களுக்கும்‌ கேட்கவேண்டும்‌ என்பது போல்‌ கத்தினான்‌. 


“சார்‌. இவன்‌ லேசுப்பட்டவன்‌ இல்ல சார்‌. இந்தப்‌ பிரமிளாவை மொலஸ்ட்‌ செய்ய 
முயற்சி செய்திருக்கிறான்‌ சார்‌. நல்ல வேள, நாங்க போய்‌ இவங்களைக்‌ 
காப்பாத்துனோம்‌ சார்‌. இவங்க அப்பா மெட்ராஸ்ல செகரட்டேரியட்ல கல்வி 


இலாகாவிலே டெடப்டி செகரட்டரி சார்‌.” 


இப்போது, பதிவாளர்‌, பிரமிளாவைச்‌ சிறிது பயத்தோடு பார்த்தார்‌. அப்படி பயம்‌ ஏற 


ஏற, சுயம்புவைப்‌ பயமுறுத்துவது போல்‌ பார்த்தார்‌. பொன்முகன்‌, டீப்பாயைத்‌ தட்டித்‌ 


தட்டிப்‌ பேசினான்‌. 


“இன்னிக்கு மொலஸ்ட்‌ செய்தான்‌. நாளைக்கு ரேப்‌ செய்வான்‌. ஒங்க டாட்டர்கூட 


. ட ப்‌ ௪ ௪ 99 
இங்கதான்‌ ஸார்‌ படிக்காங்க. 


பதிவாளருக்குச்‌ சுருக்கென்றது. 'சீக்கிரம்‌ முடிக்கணும்‌. இல்லாட்டி இந்தப்‌ 


பொன்முகன்‌, அம்மா, பாட்டி எல்லோரையும்‌ இழுப்பான்‌!' 


“யாரும்‌ சம்பந்தம்‌ இல்லாத விஷயம்‌ பேசப்படாது. மை டியர்‌ யங்மேன்‌. எதுக்காக 


அப்பா இப்படி நடந்துக்‌ கிட்டே. படிக்க வந்தியா இல்ல பிடிக்க வந்தியா...” 


சுயம்பு, பதிவாளரையே பார்த்தான்‌. என்னத்தை சொல்வது, எப்படிச்‌ சொல்வது? 


டேவிட்‌... டேவிட்‌... நீங்க எங்க போயிட்டீங்க டேவிட்‌... நீங்கதான்‌ என்னைக்‌ 


காப்பாத்தனும்‌! உடனே வாங்க டேவிட்‌... 


“மை யங்மேன்‌. விவகாரம்‌ போலீஸ்‌ கேஸாகாமல்‌ இருக்கதுக்காவது நீ ஏன்‌ இந்த 


இன்னோசண்ட்‌ சைல்டை மொல்ஸ்ட்‌ செய்தேன்னு சொல்றியாப்பா...” 


குட்டையும்‌ தட்டையுமான பதிவாளரைப்‌ பார்த்து, சுயம்பு அழுதான்‌. மூர்த்தியும்‌ 
முத்துவும்‌ அவனை உலுக்கினார்கள்‌. வாயை மூடினார்கள்‌. இன்ஸ்பெக்டருக்கும்‌ பதி 
வாளருக்கும்‌ பரிவுணர்வு ஏற்படுவதை யூகித்துக்‌ கொண்ட பொன்முகன்‌, மேடைப்‌ 


பேச்சாளியானான்‌. 

“இவன்‌ சும்மா நடிக்கான்‌ சார்‌... போனவாரம்‌ ஒரு மெடிகல்‌ கேர்ல்‌ கிட்டவும்‌ 
முறைகேடா நடந்தான்‌ சார்‌. இவனால ஒரு பெரிய சண்டையே வர இருந்தது சார்‌. 
இவனால எங்க பொறியியல்‌ மாணவர்‌ சமுதாயத்துக்கே அவமானம்‌ சார்‌.” 


“அப்படியா மை யங்கமேன்‌...” 


சுயம்பு, அரிச்சந்திரன்‌ மாதிரி தலையாட்டினான்‌. இதற்குமேல்‌ மூர்த்தியால்‌ பொறுக்க 


88 


முடியவில்லை. முத்து வேறு அவன்‌ முதுகைக்‌ கிள்ளிவிட்டான்‌. 


“சார்‌. சார்‌. இவன்‌ மனநிலை சரியில்லாதவன்‌ சார்‌. போனவாரம்‌ சைக்யாட்ரிஸ்ட்‌ கிட்ட 


கூட கூட்டிட்டுப்‌ போனோம்‌ சார்‌. மனசு சுத்தமானவன்‌ சார்‌.” 


“புத்திசாலியான போக்கிரிய விட, சுத்தமான முட்டாள்‌ அபாயமானவன்னு உனக்குத்‌ 
தெரியுமா யங்‌ மேன்‌. நீ இதுல தலையிடாதே. மை டியர்‌ சைல்ட்‌. உன்‌ பேரு 


என்னம்மா... என்ன நடந்ததும்மா...” 


பிரமிளா அழுதாள்‌. அவள்‌ அடித்த இடத்திலேயே, சில பெண்கள்‌ சுயம்பு மனநோயாளி 
என்று அவள்‌ காதைக்‌ கடித்தார்கள்‌. அப்படிப்பட்ட ஒருவனை, இப்படிச்‌ செய்து 
விட்டோமே என்று மனவாதையில்‌ அழுதாள்‌. விட்டுடுங்க சார்‌ என்றுகூட சொல்லப்‌ 
போனாள்‌. ஆனால்‌ இப்போது கடைசியாக அவர்‌ சேர்ந்திருக்கும்‌ பொன்முகத்தைப்‌ 
பார்த்தாள்‌. அந்த முகம்‌ இறுகிக்‌ கிடந்தது. அவளால்‌ அழத்தான்‌ முடிந்தது. பேச 
முடியவில்லை. இந்த அழுகையையே, பதிவாளரும்‌, இன்ஸ்பெக்டரும்‌, சுயம்புவுக்கு 
எதிரான ஒரு சாட்சியமாக எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. பொன்முகன்‌, அவளுக்குப்‌ 


பிரதிநிதியாகப்‌ பேசினான்‌. 


“ஒருவர்‌ செயல்பட்டால்தான்‌ மதிப்பீடு செய்யப்படுகிறார்‌. நோக்கங்களால்‌ அல்ல... 
ஆக்ஷன்‌... நாட்‌ இன்டென்ஷன்‌... நாளைக்கே இவன்‌ ஒரு பெண்ணை ரேப்‌ 
செய்யலாம்‌. தட்டிக்‌ கேட்கிற, என்னை மாதிரி ஆட்களை கொலைகூடச்‌ செய்யலாம்‌. 
மனநிலை சரியில்லன்னு அப்போ சொல்ல முடியுமா. அதோட பிரமிளா லோக்கல்‌ 
கேர்ள்‌. அவங்க கம்யூனிட்டி இந்த டவுனில்‌ அதிகம்‌. நாளைக்கே கதவடைப்பு செய்தால்‌ 
நம்ம காலேஜுக்கு கெட்ட பேரு இல்லியா. ஒரு பெண்ணை மானபங்கப்‌ 


படுத்துணவனுக்கு பதிவாளரான நீங்க என்ன தண்டனை கொடுக்கப்‌ போறீங்க?” 


இன்ஸ்பெக்டர்‌ நிமிர்ந்தார்‌ - தான்‌ ஏன்‌ தீர்மானிக்கக்‌ கூடாது என்பதுபோல்‌. அதோடு 
கதவடைப்பு நடந்தால்‌ முதல்‌ சஸ்பெண்ட்‌ அவர்தான்‌. பதிவாளரிடம்‌ நாசூக்காக பேசப்‌ 
போனவர்‌ திடுக்கிட்டு எழுந்தார்‌. ஒரு சல்யூட்‌ அடித்தார்‌. அதை ஏற்றுக்கொண்டே 
உள்ளே வந்த டி.எஸ்‌.பி ரிஜிஸ்ட்ராரைப்‌ பார்த்து வணக்கம்‌ போடாமலே தனது 


வருகையின்‌ நோக்கத்தைக்‌ குறிப்பிட்டார்‌. 


89 


“இந்தப்‌ பெண்தான்‌ மொலஸ்ட்‌ ஆன பொண்ணு இல்லியா? இவங்கள மெடிகல்‌ 


டெஸ்டுக்கு அனுப்பணும்‌.” 


இப்போது முத்து குமுறினான்‌. 


“இது லாக்கப்‌ இல்ல சார்‌. காலேஜ்‌.” 


“நீ யாருடா கொம்பன்‌... யார்கிட்ட பேசறோம்னு நினைத்துப்‌ பேசு... இன்ஸ்பெக்டர்‌... 


இவனுக்கு ஒரு டோசியர்‌ போடு...” 


“எஸ்‌ சார்‌... இம்மீடியட்லி சார்‌...” 


முத்துவின்‌ வாயை மூர்த்தி மூடிக்கொண்டான்‌. சுயம்பு எதுவுமே நடக்காதது போல்‌ 
அப்படியே நின்றான்‌. பிரமிளா தனக்காக அழுதாள்‌. சுயம்புவிற்காக அழுதாள்‌. ஒரு 
முரட்டுப்‌ பயலை - ஒரு தந்திரக்காரனை முன்பின்‌ யோசிக்காமல்‌ அவனே கதியென்று 
ஆகிவிட்டோமே என்று முப்பெரும்‌ அழுகையாய்‌ அழுதாள்‌. அந்த அழுகையால்‌ 
கோபப்பட்ட டி.எஸ்‌.பி. சுயம்புவை முறைத்தார்‌. விவகாரத்தைக்‌ கைவிட விரும்பிய 
பதிவாளர்‌, இப்போது அது கையை விட்டே போகும்‌ நிலைக்கு வந்ததை உணர்ந்து ஒரு 
தாற்காலிகத்‌ தீர்ப்பு வழங்கினார்‌. 


“சுயம்பு இஸ்‌ சஸ்பெண்டட்‌ ரைட்‌ நெள. நைட்ல வைஸ்‌-சான்சலர கன்சல்ட்‌ செய்து. 


மேற்கொண்டு என்ன ஆக்ஷன்‌ எடுக்கணுமோ அதை எடுப்போம்‌!” 


பொன்முகன்‌, ஏற்கெனவே கட்சி மூலம்‌ பரிச்சயப்பட்ட டி.எஸ்‌.பி.யிடம்‌ 


கிசுகிசுத்துவிட்டு முழங்கினான்‌. 


“இவனை போலீஸ்ல ஒப்படையுங்க சார்‌. இவனுக்குப்‌ பின்னால ஒரு பெரிய கிரிமினல்‌ 


கேங்கே இருக்குது... போலீஸாலதான்‌ இதைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌.” 


“நீ நினைக்கறதைவிட பலமான ஆக்ஷன்‌ கூட நிர்வாகம்‌ எடுக்கலாம்‌. நத்திங்‌ இஸ்‌ 


ரூல்ட்‌ அவுட்‌. வீ.சி. வரட்டும்‌. இந்தாப்பா மை டியர்‌ யங்மென்‌ சுயம்பு, நீ இனிமேல்‌ 


90 


வகுப்புக்குப்‌ போகப்படாது.” 


பதிவாளர்‌ தீர்ப்பளித்து விட்டு, அது அப்போதைக்கு முடிந்த விவகாரம்‌ போல்‌ 
எழுந்தார்‌. அப்போது, எஸ்‌.பி. உள்ளே வந்தார்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 12 


சுயம்பு, உடம்பும்‌ உணர்வும்‌ ஒன்றை ஒன்று சிறையெடுத்தது போல்‌ முடங்கிக்‌ 


கிடந்தான்‌. 


அந்த அறைக்குள்‌ முடங்கி இரண்டு நாட்களாகி விட்டன. அவன்‌ சாப்பிடக்‌ கூட 
மெஸ்ஸாக்குப்‌ போக மறுத்தான்‌. மூர்த்தியும்‌, முத்துவும்தான்‌, வேளா வேளைக்கு 
அவர்களே மெஸ்ஸிலிருந்து உணவுப்‌ பொட்டலங்களைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு 


வந்தார்கள்‌. மூர்த்தி செயலாளர்‌ தேர்தலில்‌ வெற்றி பெற்று விட்டதால்‌ அந்தப்‌ 


பதவியைச்‌ சுயம்புவுக்கு ஆதரவாகப்‌ பயன்படுத்திப்‌ பார்த்தான்‌. ஹெச்சோடியை - 
அதாவது பொறியியல்‌ துறையின்‌ மின்னணுப்‌ பிரிவுத்‌ தலைவரான - ஹெட்‌ ஆப்‌ த 
டிபார்ட்மெண்டைப்‌ பார்த்தான்‌. அவர்‌ கைகளை மேலே தாக்கிக்‌ காட்டினார்‌. எதுவும்‌ 
பேசாமல்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்தது, விஷயம்‌ தலைக்குமேல்‌ போய்விட்டது என்று 
அர்த்தப்படுத்துவதா, இல்லை, சுயம்புவைக்‌ கடவுள்தான்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்று 
எடுத்துக்‌ கொள்வதா என்று புரியாமல்‌ விழித்த மூர்த்தி, பிறகு இரண்டும்‌ ஒன்றுதான்‌ 
என்பதுபோல்‌ பதிவாளரைப்‌ பார்த்தான்‌. அவரும்‌ “இது தனிப்பட்ட விவகாரம்‌” என்று 
பொதுப்படையாகச்‌ சொல்லிவிட்டார்‌. அப்போது கூட்டுச்‌ செயலாளர்‌ பதவிக்குப்‌ 
போட்டி போட்டு நான்கு வாக்குகளில்‌ தோல்வியுற்ற ராமலிங்கம்‌ ஒரு யோசனை 
சொன்னான்‌. சீனியர்கள்‌, தன்னை ரேக்கிங்‌ செய்து செய்தே தனது மன நிலை 
பாதிக்கப்பட்டதாய்‌, சுயம்புவே துணைவேந்தருக்கு ஒரு மனுக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்றான்‌. இந்த மனுவையும்‌ மீறி நிர்வாகம்‌ நடவடிக்கை எடுத்தால்‌, வேலை 
நிறுத்தத்தில்‌ ஈடுபடலாம்‌ என்றான்‌. அவனே ஒரு மனுவை எழுதிக்‌ கொடுத்தபோது 
சுயம்பு அதில்‌ கையெழுத்துப்‌ போட மறுத்துவிட்டான்‌. “உண்மையை மறைச்சு நான்‌ 
படுற பாடு போதும்‌. பொய்‌ வேற பேசணுமா” என்று சொன்னது மட்டுமல்லாமல்‌ அந்த 
மனுக்‌ காகிதத்தைக்‌ கிழித்துப்‌ போட்டான்‌. அவன்‌ தங்களையே அப்படிக்‌ கிழித்துப்‌ 


போட்டு விட்டதாக பல முதலாண்டு மாணவர்கள்‌ நினைத்து ஒதுங்கிக்‌ கொண்டார்கள்‌. 


இப்போது அவன்‌ இருவர்‌ தவிர்த்து எல்லோராலும்‌ கைவிடப்பட்டவனாகி விட்டான்‌. 


91 


சுவரில்‌ சாய்ந்து சுரணை கெட்டு உடம்பில்‌ ஒரு சிறு அசைவுகூட இல்லாமல்‌ 
இருந்தவனை ஒருவர்‌ உள்ளே வந்து உலுக்கினார்‌. காக்கி யூனிபாரம்‌ போட்டிருந்த 
அந்த நாற்பது வயதுக்காரருக்குக்‌ கையில்‌ லத்தியில்லை. 


“ஓங்க பேருதானே சுயம்பு. ரிஜிஸ்திரார்‌ கையோடு கூட்டிட்டு வரச்‌ சொன்னார்‌. 
எழுந்திருங்க...” சுயம்பு, அப்படியே எழுந்து அவருடன்‌ அப்படியே புறப்பட்டான்‌. அவர்‌ 
பரபரப்புக்‌ குரலில்‌ கேட்டார்‌. 


“லுங்கியோட வாறீங்க...” 


ஆமா.... சேலை இல்ல...” 


சுயம்பு, சிறிது தூரம்‌ நடந்து இடையில்‌ நின்று அவரைத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 
துணைவேந்தருக்கு அடுத்த படியாக உள்ள ஆனானப்பட்ட ரிஜிஸ்ட்ரார்‌ கிட்டவே 


இப்படி வருகிற இந்த ரவுடி அந்தப்‌ பெண்ணிடம்‌ 'அப்படித்தான்‌' நடந்திருப்பான்‌ 
என்றும்‌, அவள்‌ தான்‌ கற்பழிப்பை வெளியே சொல்லி அவமானப்பட விரும்பவில்லை 
என்றும்‌ நினைத்துக்கொண்டார்‌. ஆகையால்‌ அவனுக்குப்‌ பின்னால்‌ இடைவெளி 


கொடுத்தே எச்சரிக்கையாய்‌ நடந்தார்‌. 'இந்த மாதிரி பசங்க இடுப்புல பிச்சுவா 


இருந்தாலும்‌ இருக்கும்‌.' 


சுயம்பு, விடுதிக்‌ கட்டிடத்திலிருந்து விடுபட்டு மாணவர்‌ பூங்கா வழியாய்‌ நடந்தும்‌ 
கடந்தும்‌ விருந்தினர்‌ இல்லம்‌ முன்னால்‌ நின்று 'எங்கே போக வேண்டும்‌' என்பது 
போல்‌ தொலைவில்‌ வந்தவரைப்‌ பார்த்தான்‌. அவர்‌, பதிவாளருக்குக்கூடக்‌ கொடுக்காத 
அத்தனை பய பக்தியையும்‌ அவனிடம்‌ காட்டி, அந்த இடத்தையும்‌ காட்டி, பிறகு வேக 
வேகமாய்‌ ஓடிவந்து அவனுக்கு முன்னால்‌ போனார்‌. இரும்பைவிட வலுவானதுபோல்‌ 
தோன்றிய தேக்குமர மாடிப்படி வழியாய்‌ நடப்பது தெரியாமல்‌ நடந்து, சுயம்பு 
பதிவாளர்‌ அறைக்குள்‌ நுழைந்த போது அந்தப்‌ பதிவாளர்‌, அவன்‌ லுங்கியைப்‌ பார்த்து 
லேசாய்‌ திடுக்கிட்டதுபோல்‌, பேப்பர்‌ வெயிட்டை எடுத்தார்‌. பிறகு முன்னால்‌ இருந்த 


இருவரிடம்‌ ஏதோ சொல்ல, ஆறுமுகப்பாண்டி திரும்பினான்‌. பிள்ளையார்‌ அசையாது 


92 


இருந்தார்‌. அவர்களைப்‌ பார்த்துவிட்ட சுயம்புவும்‌, அண்ணன்‌ பக்கத்தில்‌ போய்‌ 
நின்றான்‌. அவன்‌ கண்கலங்க சுயம்புவின்‌ கைகளைப்‌ பிடித்தான்‌. பிள்ளையாரோ, 
அவன்‌ அங்கே இல்லாதது போல்‌ மேலே ஓடும்‌ மின்‌ விசிறியை வெறித்துப்‌ பார்த்தார்‌. 
அப்போது பதிவாளர்‌ குழைந்தார்‌. 


“உட்காருப்பா... சும்மா உட்கார்‌... நீ உட்காரலாம்‌. யூ ஆர்‌ நோ லாங்கர்‌ மை 


ஸ்டூடண்ட்‌.” 


சுயம்பு, உட்காரவில்லை. இதற்குள்‌ தட்டெழுத்துப்‌ பெண்‌ ஒருத்தி கையில்‌ ஒரு 


ஃபைலோடு வாசல்‌ பக்கம்‌ நின்றாள்‌. அங்குமிங்குமாய்‌ பராக்குப்‌ பார்த்துப்‌ பேச்சு 


நடப்பதைப்‌ பற்றிக்கூடப்‌ பொருட்படுத்தாமல்‌ பைல்‌ கட்டை அலட்சியமாக மேஜையில்‌ 


வீசி அடிப்பதுபோல்‌ வைத்துவிட்டு, இடுப்பில்‌ கை வைத்து நிற்காமல்‌, அவள்‌ 
காலடியால்‌ அவர்கள்‌ கவனம்‌ கலையக்கூடாது என்பது போல்‌ மெள்ள மெள்ள 
நடந்தாள்‌. அது அவள்‌ நடத்தையையும்‌ காட்டியது. பதிவாளரும்‌, அவளும்‌ 
யோக்கியமானவர்கள்‌ என்பதை விஷூவலாகக்‌ காட்டுவது போலவும்‌ இருந்தது. 
பதிவாளர்‌, அவள்‌ மேஜையில்‌ வைத்த பொன்வண்ணக்‌ கோப்பை வாங்கி, அச்சடித்தது 
போலான மின்னணு டைப்பிங்‌ காகிதத்தை பிள்ளையாரிடம்‌ நீட்ட, அவர்‌ பேசாமல்‌ 
இருந்ததைப்‌ பார்த்துவிட்டு, ஆறுமுகப்‌ பாண்டியிடம்‌ கொடுத்தார்‌. அவன்‌ படித்துப்‌ 


பார்த்துவிட்டு மன்றாடினான்‌. 


“இந்த ஒரு தடவ மட்டும்‌ மன்னிச்சிடுங்க சார்‌. இவன்‌ அப்படிப்பட்டவன்‌ இல்ல சார்‌. 
ஒரு புழுவைப்‌ பார்த்தாக்‌ கூட ஒதுங்கிப்‌ போறவனை ஒரு புழுவாய்‌ ஆக்கிடாதீங்க 


சார. 


பதிவாளர்‌ ரிப்பன்களைப்‌ பூவாக வைத்திருந்த அந்தப்‌ பெண்ணைக்‌ குறிப்பாய்ப்‌ 


பார்க்க, அவள்‌ வெளியேறினாள்‌. அந்த அறையின்‌ அறைக்‌ கதவுகளின்‌ ஆட்டத்தையே 


பார்த்தவர்‌, அந்த ஆட்டம்‌ முடிந்ததும்‌ பேசினார்‌. 


“நான்‌ ஏற்கெனவே சொன்னது மாதிரி, இது முடிஞ்சு போன விஷயங்க. இவன்‌ நல்ல 
பையன்‌. அப்படிப்பட்டவன்‌ இல்லன்னு எனக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ ரெண்டு தடவை 
இப்படி நடந்தவன்‌ மூன்றாவது தடவை வேற மாதிரியும்‌ நடக்கலாம்‌ இல்லியா. 


93 


அதோட.... சரி, அதெல்லாம்‌ உங்களுக்கு வேண்டாம்‌. நாங்க ஒங்க பையனை 
நீக்கலன்னா, போலீஸ்‌ கேஸாயிடும்‌. அன்றைக்கே எஸ்‌.பி. உங்க பையனை 
ஒப்படைக்கும்படியாய்ச்‌ சொன்னார்‌. நான்தான்‌ மறுத்துட்டேன்‌. இன்றைக்குக்கூட 
ரெண்டு தடவை போன்‌ செய்துட்டார்‌. போலிஸ்ல மாட்டுனால்‌, என்ன ஆகும்னு 
ஒங்களுக்கே தெரியும்‌. விவகாரம்‌ கோர்ட்டுக்குப்‌ போனால்‌ யுனிவர்சிட்டியோட 
எல்லாக்‌ கதவையும்‌ இழுத்து மூட வேண்டியதுதான்‌. தனி மனிதனைவிட, ஒரு 
நிறுவனம்‌ ரொம்ப முக்கியம்‌ இல்லியா. நாங்க, இவன்‌, அந்த பொண்ணுகிட்ட நடந்தது 
சரிதான்னு கோர்ட்ல வாதாட முடியுமா. நீங்களே சொல்லுங்க...” 


“இவன்‌ நடந்ததை சரின்னு சொல்லலை சார்‌. சரிப்படுத்துங்கன்னுதான்‌ சொல்றேன்‌. 


கருணை காட்டச்‌ சொல்லுறேன்‌. பிச்சை... கேட்கேன்‌...” 


“அழாதீங்க மிஸ்டர்‌ ஆறுமுகப்பாண்டி... நாங்க கருணை காட்டியிருக்கத்தான்‌ 
செய்யுறோம்‌. இவன்‌ வேண்டுமென்றே செய்திருந்தால்‌, காலேஜ விட்டு எக்ஸ்பெல்‌ 
செய்திருப்போம்‌. அப்படிச்‌ செய்திருந்தால்‌ ஒங்க தம்பிய வேற எந்தக்‌ காலேஜுலயும்‌ 
சேர்க்க முடியாது. கவர்மெண்ட்‌ வேலைக்கும்‌ போக முடியாது. ஆனால்‌ நாங்க அப்படிச்‌ 
செய்யல. நீங்களே மனுப்போட்டு ஒங்க பையனோட டி.சி.யை கேட்கிறது மாதிரிதான்‌ 
அந்தக்‌ காகிதத்திலே எழுதியிருக்கோம்‌. ஒங்களுக்கு இஷ்டமுன்னா கையெழுத்துப்‌ 
போடுங்க... இல்லாட்டால்‌...” 


பதிவாளர்‌, இழுத்தபோது, பிள்ளையார்‌ எழுந்தார்‌. பெஞ்சுமேல்‌ ஏற்றப்பட்ட அந்தக்‌ 


காலத்து மாணவன்‌ போல்‌ கைகளைக்‌ கட்டிக்கொண்டு ஒரு செய்யுளை 


ஒப்பிப்பதுபோல்‌ ஒப்பித்தார்‌. துக்கமும்‌, துயரமும்‌, எதுகை மோனையாக உடைந்த 
குரலோடு ஒப்பித்தார்‌. 


“இவன்‌ தானாய்‌ முளைச்ச காட்டுச்செடி அய்யா. எங்க ஊரு மோசமுன்னா, அதுலயே 
எங்க வம்சம்‌ படுமோசம்‌ அய்யா. எங்க வகையறாவுல எவனுக்கும்‌ பெருவிரலக்கூட 
பெறட்டத்‌ தெரியாது அய்யா... இதனாலயே எங்க வகையறாவுக்கு தற்குறிக்‌ 
குடும்பம்னு பேரு அய்யா. அதனாலதான்‌, இவன்‌ எட்டாவது படிக்கும்‌ போது 
'வயலவிட உனக்கு பள்ளிக்கூடம்‌ பெரிசாயிட்டோன்‌'னு அடிக்கக்கூடப்‌ போனேன்‌. 


இவன்தான்‌ என்னைச்‌ சத்தம்‌ போட்டு, தம்பிக்குப்‌ பதிலாக நான்‌ ரெண்டு மடங்கு 


94 


வேலை பாக்கேன்னு இவன மேல மேல கொண்டு படிக்கவிட்டான்‌. கடைசி சர்க்கார்‌ 
பரீட்சை எழுதி, இவன்‌ நல்ல மார்க்‌ வாங்குனதாய்‌, பெரிய மவன்‌ சொன்னபோது, 'ஒன்‌ 
தம்பிய வயல்‌ வேலையப்‌ பார்த்துக்கிட்டே சர்க்கார்‌ வேலைக்கு எழுதிப்போடச்‌ 
சொல்லுன்னு சொன்னவன்யா நான்‌. இந்த ரெண்டு பயல்களும்‌ சேர்ந்து இங்க 
எழுதிப்போட்டது எனக்குத்‌ தெரியாது அய்யா... இடம்‌ கிடைச்சதும்‌ பணமுன்னு 
வந்தது. பெரியவன்‌ தலையைச்‌ சொரிந்தான்யா... இந்தப்‌ படிப்பு படிச்சா என்ன 
வேலை கிடைக்குமுன்னு கேட்டேன்யா. நான்‌ கனிஞ்சத பார்த்துட்டு ஒங்க முன்னால 
நிக்கானே, இவனே கடைசிப்‌ பரீட்சை முடியும்போதே வெளி தேசத்துக்கு போற 


வேலை கிடைக்கும்‌. ஆயிரக்கணக்குல ரூபா கிடைக்குமுன்‌'னு சொன்னான்‌. உடனே 


நான்‌ இவன பிடறியில ஒரு போடு போட்டேன்யா. 'செருக்கி மவனே, பாசை தெரியாத 
ஊருக்குப்‌ போய்‌ வேஷத்தை மாத்தி நீ எங்களை மறக்கதுக்கு ஒன்ன நான்‌ படிக்க 
வைக்கணுமா... இந்த ஒண்ணுக்காகவே உன்னைப்‌ படிக்க வைக்க மாட்டேன்‌'னு 
சொல்லிட்டேன்யா. பெரியவன்‌. அதான்‌ இவன்‌, எனக்குத்‌ தெரியாமல்‌ எங்க ஊர்‌ 


காண்ட்ராக்டர்‌ கிட்ட மூவாயிரம்‌ ரூபாய்‌ கைமாத்தா வாங்கி, இவனை இங்க 


சேர்த்தான்‌. பைத்தியக்காரப்‌ பயல்‌. அந்தக்‌ காண்ட்ராக்டரு என்‌ காதைக்‌ கடிச்சபோது... 
நான்தான்‌ ஐயாயிரமா கொடுக்கும்படிச்‌ சொன்னேன்‌. இந்த குட்டை இப்பதான்யா 


போட்டு உடைக்கேன்‌...” 


“எய்யா. எய்யா. எங்க வம்சம்‌ கொத்தனாரையும்‌, சித்தாளையும்‌ மட்டுமே கொடுத்து 
வந்த வம்சம்யா! அந்த வம்சம்‌ தழைக்க இவன்‌ பிறந்திருக்கான்யா. தர்மப்‌ பிரபுவே. 
கருணை காட்டு. இவனத்‌ திருப்பி அனுப்னிங்கன்னா, என்‌ வீட்டுக்காரி 
தாங்கமாட்டாய்யா... ஏற்கெனவே என்‌ மகளை அவள்‌ அண்ணன்‌ மகனுக்குக்‌ 
கொடுக்கலன்னு ஆடிப்போயிருக்காள்‌. என்‌ பிள்ளைகள்‌ அவளுக்குக்‌ கொள்ளி போட 


வச்சிடாதீங்க அய்யா...” 


பதிவாளர்‌ உருளை நாற்காலியில்‌ அங்குமிங்குமாய்‌ நெளிந்தார்‌. திடீரென்று ஆறுமுகப்‌ 
பாண்டி எழுந்தான்‌. உட்கார்ந்திருந்த நாற்காலியைத்‌ தரையோடு சேர்த்து இழுத்துப்‌ 
போட்டான்‌. சிறிது பின்னுக்கு நடந்தான்‌. பிள்ளையாரும்‌, பதிவாளரும்‌ பயந்துபோய்‌ 
எழுந்தபோது அப்படியே தொப்பென்று விழுந்தான்‌. நீச்சலடிப்பதுபோல்‌ கைகளை 
ஊன்றி, ஊன்றி நகர்ந்து மேஜையின்‌ அடிவாரக்‌ கட்டைகளுக்கு மேலே கையைப்‌ 
போட்டு, பதிவாளரின்‌ கால்களைத்‌ தேடித்‌ தேடி, தேடியதைப்‌ பிடித்துக்கொண்டு 


புலம்பினான்‌. "கருணை காட்டுங்க சார்‌... கருணை காட்டுங்க... பிச்சிப்பூவை பிக்கறது 


95 


மாதிரி பிச்சிடாதீங்க சார்‌... அய்யா... தர்மராசா...” என்று அரற்றினான்‌. 


பதிவாளர்‌ ஆடிப்போனார்‌. வெளியே ஒரு சின்னக்‌ கூட்டம்‌ கதவுகளுக்கு இடைவெளி 
கொடுத்து எட்டிப்‌ பார்த்தது. பதிவாளர்‌, அவர்களைப்‌ பார்த்து 'கெட்‌அவுட்‌' என்று கத்தி 
தனது இயலாமைக்கு வடிகாலை ஏற்படுத்தினார்‌. பிறகு இன்டர்காமில்‌, வி.ஸி.யிடம்‌ 
ஆங்கிலத்தில்‌ பேசினார்‌. அடுத்த முனையில்‌ ஒரு கத்தல்‌ வந்தது; இந்த முனையில்‌ 
இருந்த பிள்ளையாருக்கும்‌ அதன்‌ உக்ரம்‌ சுட்டது. பேசி முடித்த பதிவாளர்‌ உதட்டைப்‌ 
பிதுக்கியபடியே பேசினார்‌. 


“காலேஜ்‌ எலெக்ஷனக்கூட போலீஸ்‌ வெச்சு நடத்த வேண்டிய காலம்‌ இது. 
கள்ளச்சாராயம்‌ காச்சுறவன்கூட படிக்கிற காலம்‌ இது. இந்த சிலந்திவலைக்‌ காலத்துல, 
ஒங்க பையன்‌ எப்படியோ சிக்கிட்டான்‌... ஐயாம்‌ ஸாரி. இந்தாம்மா அந்த 
சர்டிபிகேட்களை கொண்டு வாம்மா. பெரியவரே... அந்த காகிதத்துல ஒரு சின்னக்‌ 


கையெழுத்து போடுறீங்களா... சுயம்பு நீயும்‌ போட்டுடு. மிஸ்டர்‌ ஆறுமுகப்‌ பாண்டி 
எழுந்திருங்க... என்னால செய்ய முடிஞ்சது ஒங்க தம்பிய போலீஸ்ல ஒப்படைக்கப்‌ 


படுறதைத்‌ தடுத்ததுதான்‌...” 


ஆறுமுகப்‌ பாண்டி, எழுந்தான்‌. அப்பாவைப்‌ பார்த்தான்‌. முதியோர்‌ கல்வி இயக்கத்தால்‌ 
கையெழுத்துப்‌ போட மட்டுமே தெரிந்த பிள்ளையார்‌, பதிவாளர்‌ நீட்டிய பேனாவைப்‌ 
பிடித்தபடியே யோசித்தார்‌. அப்போது ஆறுமுகப்‌ பாண்டி பழையபடி “சார்‌” என்று 
சொல்லிக்‌ கொண்டே கீழே குனியப்‌ போனபோது, பிள்ளையார்‌ எழுந்தார்‌. ஆறுமுகப்‌ 


பாண்டியின்‌ முடியைப்‌ பிடித்து முகத்தை நிமிர்த்தி, கன்னத்தில்‌ பட்டுபட்டு என்று 
அடித்து விட்டு, “செருக்கி மவனே. நீ எனக்குத்தானே பிறந்தே” என்று கத்தினார்‌. பிறகு 
“எங்கையா கையெழுத்துப்‌ போடணும்‌... இங்க... இதுலதானே...” என்றார்‌. தோளில்‌ 
கிடந்த துண்டை வாய்க்குள்‌ வைத்துக்கொண்டே ஒரு முத்தை சொத்தையாக்கும்‌ - 
முத்து முத்தாய்‌ டைப்‌ செய்த காகித அடியில்‌ எழுத்துக்‌ கூட்டிக்‌ கையெழுத்துப்‌ 
போட்டார்‌. பிறகு சுயம்புவைப்‌ பார்த்து “நடலே...” என்று அதட்டினார்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 13 


பிள்ளையார்‌, பிள்ளைகளோடு வெளியே வந்தார்‌. அந்த அறையின்‌ வாசலிலேயே 
அந்தப்‌ பெண்‌ கொடுத்த பழைய சான்றிதழ்களைப்‌ பார்த்துவிட்டு “குப்பையில 
போடம்மா” என்றார்‌. ஆறுமுகப்பாண்டிதான்‌ அதை வாங்கிக்கொண்டு பித்துப்‌ 
பிடித்துப்போய்‌ நின்ற தம்பியையும்‌ இழுத்துக்கொண்டு அப்பாவிற்குப்‌ பின்னால்‌ 


ஓடினான்‌. 


அந்த மூவரும்‌ இரண்டாவது மாடிக்கு ஏறி, அந்த அறைக்குள்‌ நடந்தபோது மூர்த்தியும்‌ 


முத்துவும்‌ அவர்கள்‌ வந்தது தெரிந்ததுபோல்‌, கதவைத்‌ திறந்தார்கள்‌. பிள்ளையாரும்‌ 


96 


ஆறுமுகப்‌ பாண்டியும்‌ வழியில்‌ பதிவாளரைப்‌ பார்ப்பதற்கு முன்னால்‌, அவர்‌ விவரமாக 


எழுதியிருந்த கடிதத்தை முத்துவிடம்‌ காட்டியிருந்தார்கள்‌. பிள்ளையார்‌ ஜன்னல்‌ 
வழியே பார்த்தார்‌. ஆறுமுகப்பாண்டி தலையைத்‌ தொங்கப்‌ போட்டபடி நின்றான்‌. 


சுயம்பு சுயமாக நிற்காததுபோல்‌ நின்றான்‌. மூர்த்தி பட்டும்‌ படாமலும்‌ கேட்டான்‌. 


பரீட்சையின்‌ முடிவை எழுதும்‌ போதே தெரிந்துகொண்ட மாணவனைப்போல்‌. 


“நீங்க சொல்லியும்‌ கேட்கலையா...?” 


பிள்ளையார்‌ வெடித்தார்‌. 


“எப்படிப்பா கேட்பாங்க. இவன்‌ செய்த காரியம்‌ லேசுப்பட்டதா. இதோ பாரு இந்தச்‌ 


செருக்கி மவன்‌ இப்படி லுங்கியக்‌ கட்டிக்கிட்டு வந்தாமுன்னா உபகாரம்‌ செய்ய 


நினைக்கவங்களும்‌, உபத்திரவம்தான்‌ செய்வாங்க...” 


“எப்படியும்‌ அடுத்த வருஷத்துல பழையபடியும்‌ சேர்த்துடலாம்‌.” 


“பசில பாலுக்குத்‌ துடிக்கிற குழந்தைக்கு சினை ஆட்டைக்‌ காட்டுற கதை... நீ 
ஆறுதலுக்குத்தான்‌ பேசறே! ஆனால்‌, அது தேவைப்படாத அளவுக்கு மனசு 
மறத்துட்டு... ஏடா பெரியவன்‌... பெட்டி படுக்கைய எடுடா... ஒன்‌ என்ஜினியர்‌ 
தம்பியை சீக்கிரமா கூட்டிட்டு போனும்‌ பாரு... பெரிய வேலை காத்திருக்குல்லா.” 


97 


பிள்ளையார்‌, வெறுமையாகச்‌ சிரித்தபோது, ஆறுமுகப்‌ பாண்டி தம்பியின்‌ மிலிட்டரி 
டிரங்க்‌ பெட்டியைத்‌ திறந்தான்‌. பூட்டில்லாமல்‌ போன பெட்டி. எந்த வகையிலும்‌ 
சேர்க்கமுடியாத பெட்டி. மூர்த்தியும்‌ முத்துவும்‌ திணறினார்கள்‌. அலங்கோலமாய்‌ நின்ற 
சுயம்புவை அமங்கலமாய்ப்‌ பார்த்துவிட்டு அந்தப்‌ பெட்டிக்குள்‌ ஆளுக்கொரு 
பொருளை அள்ளிப்போட்டார்கள்‌. அழுக்குப்‌ பாண்ட்களையும்‌ சட்டைகளையும்‌ 
மடித்து வைத்துவிட்டு, இடையிடையே சோப்பு, சீப்பு, கண்ணாடி ஹாங்கர்களைப்‌ 
போட்டுவிட்டு, அவற்றிற்குமேல்‌ புத்தகங்களை அடுக்கினார்கள்‌. பிள்ளையார்‌ 
குறுக்கிட்டார்‌. 


“ஒங்களுக்குப்‌ பிரயோசனப்படுற புத்தகங்களை எடுத்துக்குங்கப்பா... ஏடா... 
பெரியவன்‌ ஒன்‌ ஆசைத்‌ தம்பிக்கு வாங்கிக்‌ கொடுத்தியே... கணக்கு மெஷின்‌... அதை 
ஒன்னோட இந்தத்‌ தம்பிகள்‌ கிட்ட கொடு... எதுக்குடா பாய்‌ தலையணையச்‌ 
சுருட்டுறே. இவங்களும்‌ எனக்கு பிள்ளிங்க மாதிரித்தாண்டா... நான்‌ எப்பவாவது 
வந்தாலும்‌ வருவேண்டா... ஒரு படிச்ச பிள்ளை போயிட்டாலும்‌, எனக்கு இன்னும்‌ 


ரெண்டு படிச்ச புள்ள இருக்காங்கடா...!” 


பெட்டியைக்‌ குடைந்து கொண்டிருந்த மூர்த்தி, திடுக்கிட்டு எழுந்தான்‌. பிள்ளையார்‌ 
அழுதிருந்தால்கூட அவனுக்கு அப்படி அழுகை வந்திருக்காது. அவரோ சிரித்தார்‌. 
பற்களெல்லாம்‌ கழண்டு விழப்போவதுபோல்‌ சிரித்தார்‌. அவனால்‌ தாங்க 
முடியவில்லை. அசைவற்று நின்ற சுயம்புவைக்‌ கட்டிப்பிடித்து, தேம்பினான்‌. அவனோ, 
இப்போதுதான்‌ உயிர்த்தெழுந்தவன்போல்‌ அங்குலம்‌ அங்குலமாய்‌ மூர்த்தியைவிட்டு 
விலகிக்கொண்டிருந்தான்‌. 


எல்லாவற்றையும்‌ கட்டிப்போட்டாகி விட்டது. ஆறுமுகப்‌ பாண்டி டிரங்க்‌ பெட்டியைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டான்‌. பிள்ளையார்‌ சூட்கேஸை எடுத்துக்‌ கொண்டார்‌. ஐந்தாண்டு 
காலத்திற்காகக்‌ கொண்டு வரப்பட்ட உடமைகள்‌ ஐந்து நிமிடத்திலேயே முடக்கப்‌ 
பட்டன. மூர்த்தியும்‌ முத்துவும்‌ அவர்களை வழியனுப்பப்‌ புறப்பட்டார்கள்‌. மூர்த்தி 
அங்குமிங்குமாய்த்‌ தேடிவிட்டு, “டேய்‌ முத்து, பூட்டை எங்கேடா வெச்சே” என்று 


சொன்னபடியே, முத்துவைப்‌ பார்த்தான்‌. அவனோ-அந்த பாக்ஸர்‌ முத்தோ தனது 
கம்பீரமான முகத்தைச்‌ சுவரில்‌ போட்டு அதில்‌ கண்ணிரால்‌ கோடுகள்‌ போட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. பிள்ளையார்‌ அவன்‌ அருகே போய்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ 


கொடுத்தபோது அவன்‌ விம்மினான்‌. வெடித்தான்‌. பிள்ளையாரும்‌ “என்‌ மவனே, என்‌ 


98 


மவனே” என்று அவனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டார்‌. மூர்த்தி தான்‌ தன்னை 


அடக்கிக்கொண்டு சமாளித்தான்‌. 


“நீங்க போய்க்கிட்டே இருங்க; நான்‌ இவன சமாளிச்சிட்டு பின்னாலயே வாறேன்‌.... 


ஏய்‌ முத்து... என்னடா இதெல்லாம்‌...” 


ஆறுமுகப்‌ பாண்டி, சுயம்புவை லேசாய்‌ தள்ளிவிட்‌ டான்‌. அவனோ, தனது 
தோழர்களைப்‌ பார்த்தான்‌. உள்ளே இருக்கும்‌ இதயத்தைக்‌ காட்டுவதுபோல்‌, உதடுகள்‌ 
பிரிந்தன. கண்ணிர்‌ பார்வையை மங்கடித்தது. கண்களைத்‌ துடைக்காமலேயே அந்த 


அறையை விட்டு வெளியேறினான்‌. மீண்டும்‌ திரும்பி வந்து, தான்‌ தடம்‌ போட்ட 


இடத்தைப்‌ பார்த்தபடியே நின்றான்‌. பிறகு கீழே ஒரே ஓட்டமாய்‌ ஓடினான்‌. ஒவ்வொரு 
அறையிலும்‌ மூவிரண்டு ஆறு கண்கள்‌. நீர்‌ சொரியவில்லையானாலும்‌, நிம்மதியற்றுத்‌ 
தவித்தன. ஒரு அறையில்‌ கண்ணதாசனின்‌ பாடிச்‌ செல்லும்‌ பறவைகளே” என்ற பாடல்‌ 


வேண்டுமென்றே ஒரு சோகப்‌ பகிர்வாக டேப்பில்‌ ஒலிக்க விடப்பட்டது. 


ஆறுமுகப்‌ பாண்டி, கையிலிருந்த டிரங்க்‌ பெட்டியைத்‌ தலைக்கு மாற்றி அதை முன்‌ 
பக்கமாய்‌ சிறிது சாய்த்து, தமது கண்ணிரை மறைக்க முயற்சி செய்தான்‌. எந்தப்‌ படிகள்‌ 
வழியாய்‌ ஏறி, தம்பியைப்‌ பார்க்கவும்‌, பணம்‌ கொடுக்கவும்‌ வருவானோ, அந்தப்‌ 
படிகளில்‌ இனி ஏற முடியாது என்ற எண்ணத்தில்‌ அவன்‌ கலங்கியபோது, அவன்‌ 
கண்ணீரும்‌ கன்னத்தில்‌ இறங்கியது. 


இந்த மூவரும்‌ தங்கள்‌ பாட்டுக்கு நடந்தார்கள்‌. ஆங்காங்கே விடுதிகளின்‌ 
வெளிப்பகுதிகளில்‌ ஏதோ சொந்த அறையில்‌ துக்கம்‌ நடைபெற்ற தோரணையில்‌ 
நின்றவர்களைப்‌ பார்க்காமலே தந்தையும்‌ பெரிய மகனும்‌ நடந்தபோது, சுயம்பு 
அவர்களைப்‌ பார்த்துக்‌ கையாட்டினான்‌. அவர்களின்‌ இதயத்தையே இழுத்துப்‌ 
போடுவது போன்ற ஒரு அப்பாவிக்‌ கையாட்டு. அதனால்‌ உடம்பு எல்லாம்‌ 
ஆடிப்போய்‌ அந்த மாணவர்கள்‌ மூச்சைப்‌ பிடித்துக்கொண்டு நின்றார்கள்‌. 


விருந்தினர்‌ விடுதிப்‌ பக்கம்‌ வந்ததும்‌, சுயம்பு நின்றான்‌. அதோ, அந்த டீலக்ஸ்‌ 
கட்டிடத்தில்தான்‌ டேவிட்‌... என்‌ டேவிட்‌ இருக்கார்‌... நான்‌ படும்பாடும்‌... பட்ட பாடும்‌ 


அவருக்குத்‌ தெரியுமோ, தெரியாதோ... 


அப்போது அங்கே வந்த மூர்த்தியின்‌ காதில்‌ ரகசியம்‌ பேசுவதுபோல்‌ பேசிவிட்டு, 


சுயம்பு ஓடினான்‌. அனைத்தையும்‌ அதிர வைக்கப்‌ போவதுபோல்‌ ஓடி, டேவிட்டின்‌ 
திறந்த வாசல்‌ வழியே உள்ளே போனான்‌. சிறிது சந்தோஷப்பட்டான்‌. டேவிட்‌ 
மட்டுமே தனியாய்‌ இருக்கார்‌. 


உருண்டு திரண்ட வாலிபால்‌ களையோடு, எகிறி எத்திய உருளைக்‌ கால்களோடு 


ஓங்கி, ஓங்கியடித்து வைரப்பட்ட டேவிட்டின்‌ கைகள்‌ எதையோ எழுதிக்‌ 


கொண்டிருந்தன. அவன்‌ கையைப்‌ பிடித்து எழுதுவதை நிறுத்த வைத்து, சுயம்பு 


சொன்னான்‌. 


“என்னை வெளியேத்திட்டாங்க டேவிட்‌...” 


“கேள்விப்பட்டேன்‌. மோசமான நியூஸ்‌. மாணவ அரசியல்வாதிக்கு உங்களைப்‌ பலி 
கொடுத்துட்டாங்க. இருக்கவே இருக்கு அடுத்த வருஷம்‌. மொதல்ல உங்க 


மனநிலையை நல்லா வச்சுக்கணும்‌. சைக்யாட்ரிஸ்ட்கிட்ட போங்க தம்பி...” 


“நான்‌ ஒண்ணும்‌ தம்பி இல்ல... என்‌ மனநிலை சரியாத்தான்‌ இருக்கு... என்னப்‌ 
புரிஞ்சுக்கிற மனநிலை தான்‌ உங்களுக்கு இல்ல... நான்‌ ஒண்ணு கேட்பேன்‌ 


தருவீங்களா?... டேவிட்‌...” 


“உயிரைத்‌ தவிர எதை வேணும்னாலும்‌ கொடுக்கத்‌ தயாராயிருக்கேன்‌.” 


“ஒங்க போட்டோவைக்‌ கொடுங்க...” 


டேவிட்‌, ஏதோ கேட்கப்‌ போனான்‌. சுயம்புவிற்கு மனநிலை முற்றிவிட்டதை அறிந்து 


அதிர்ந்தான்‌. அவன்‌ கேட்டது கிடைக்காமல்‌ மேலும்‌ பாதிக்கப்படக்‌ கூடாது 
என்பதற்காக, எதையோ குடைந்து ஒரு போட்டோ பிரதியை எடுத்து, சுயம்புவின்‌ 
சட்டைப்‌ பைக்குள்‌ வைத்தான்‌. அவன்‌ தோளைத்‌ தட்டிக்‌ கொடுத்தான்‌. சுயம்பு, 


கண்ணிரும்‌ கம்பலையுமாய்‌ கேவினான்‌. 


99 


100 


“நான்‌ வாறேன்‌... டேவிட்‌... என்‌ உடம்புல உயிரு இருக்கிற வரைக்கும்‌ ஒங்களை 


மறக்க மாட்டேன்‌ டேவிட்‌. நீங்களும்‌ என்னை அப்பப்ப நினைத்தால்‌ அதையே பெரிய 
பாக்கியமா நினைப்பேன்‌ டேவிட்‌. மூர்த்திகிட்ட அட்ரஸ்‌ இருக்கு. லெட்டர்‌ போடுங்க 


டேவிட்‌... நானும்‌ லெட்டர்‌ போடுறேன்‌ டேவிட்‌... என்ன மறக்க மாட்டீங்களே 


டேவிட்‌...” 


சுயம்பு, டேவிட்டின்‌ மார்பில்‌ சாய்ந்தான்‌. டேவிட்‌ அவன்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ 
கொடுத்தான்‌. பிறகு அவனை தனது தோளோடு தோளாய்ச்‌ சேர்த்துக்‌ கீழே 
இறக்கினான்‌. மூர்த்தி நின்ற பக்கம்‌ சுயம்புவின்‌ கையைப்‌ பற்றியபடியே சுயம்புவை 
இழுத்துக்கொண்டு போனான்‌. பிள்ளையாரிடம்‌ அவனை ஒப்படைத்துவிட்டு 
அவனுக்காக கர்த்தரிடம்‌ ஜபிப்பதுபோல்‌ தலை தாழ்த்தி நின்றான்‌. பிறகு மூர்த்தியை 


மெளனமாக நோக்கிவிட்டுப்‌ போய்‌ விட்டான்‌. அப்படிப்‌ போனவனையே பார்த்து 


சுயம்பு, விம்மியபோது பிள்ளையார்‌ புலம்பாக்‌ குறையாய்‌ பேசினார்‌. 


“ஏடா பெரியவன்‌. நடு ராத்திரிக்கு வீடு போறது மாதிரியான பஸ்ஸா பாருடா... 
இல்லாட்டா... ஊரு சிரிக்கும்‌... நம்ம வீட்டுக்கே நாம தலை மறைவா போக வேண்டிய 
காலம்‌ வந்துட்டே காலம்‌ வந்துட்டே...” 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 14 


ஒரு மாத காலம்‌, அந்தக்‌ குடும்பத்திற்கு இரவும்‌ இல்லாமல்‌ பகலும்‌ இல்லாமல்‌ ஓய்ந்தது 


- சுயம்புவைப்‌ போல்‌. 


அந்தக்‌ குடும்பத்தில்‌ மோகனா தவிர, அனைவரும்‌ ஊரில்‌ தேவைப்பட்ட அளவிற்கு 
மேல்‌ தலைகாட்ட வில்லை. ஆறுமுகப்பாண்டியும்‌ பிள்ளையாரும்‌ அதிகாலையிலேயே 
வயலுக்குப்‌ போய்விட்டு ஆள்‌ அரவம்‌ முடிந்த இரவிலேயே வீட்டுக்குத்‌ திரும்புவார்கள்‌. 
மரகதம்‌, அவ்வப்போது அழும்‌ தம்பியைச்‌ சரிக்கட்டுவதிலேயே தன்னைக்‌ கழித்தாள்‌. 
எப்படியாவது, அடுத்த ஆண்டு அவனை அனுப்பி வைத்துவிட வேண்டும்‌ என்பதில்‌ 
அவளுக்கு ஒரு குறிக்கோள்‌. அண்ணிக்காரி, கோமளம்‌ தங்கைக்கு ஏற்கனவே தாலி 
கட்டிவிட்டது போலவும்‌, இப்போது தங்கை விதவையாக இருப்பது போலவும்‌ ஒரு 


துக்கத்தோடு வீட்டு வேலைகளைக்‌ கூடச்‌ சரியாகச்‌ செய்யவில்லை. அம்மாக்காரி 


101 


வெள்ளையம்மா, கணவனோடு சாடைமாடையாகச்‌ சண்டை போட்டுக்‌ கிடைக்கும்‌ 
இன்பத்தை இழந்தவளாய்ப்‌ பாயை விரித்துப்‌ படுத்துக்‌ கொண்டாள்‌. அண்ணன்‌ மகன்‌ 
அந்த வீட்டில்‌ 'கால்‌' வைத்திருந்தால்‌, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பது 
அவளுடைய அனுமானம்‌. இதனால்‌ முன்பின்‌ பார்த்தறியாத வெளியூர்‌ 
மாப்பிள்ளையின்‌ மொட்டைத்‌ தலை அப்பன்‌ கால்‌ பட்டே இந்த நிலமை என்றால்‌, 
அவன்‌ மகன்‌ காலடி வைத்ததும்‌ என்னென்ன நடக்கப்‌ போகுதோ என்று இப்போதே 
அவளுக்கு ஒரு பயம்‌. 


சுயம்புவைப்‌ பற்றி ஊரிலும்‌, பல்வேறு விதமான வதந்திகள்‌. மலர்க்கொடியைப்‌ 


பார்ப்பதற்காகவே, அவன்‌ கல்லூரியைப்‌ பார்க்க விரும்பவில்லை என்று ஒரு 
கிசுகிசுப்பு. கல்லூரியில்‌ இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி, ஒரு பெண்ணை பலவந்தமாகக்‌ 
கற்பழிக்க முடியுமா என்று ஒரு வாதம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ அப்பாவிகளைத்தான்‌ நம்ப 
முடியாது என்று ஒரு எதிர்வாதம்‌. கடந்த காலத்தில்‌ இறந்த சீதாலட்சுமி, அன்னக்குஞ்சு, 
வடிவரசி, போன்றவர்கள்‌ அவனை ஆட்டிப்படைப்பதாக ஒரு ஐதீகப்‌ பேச்சு. அவன்‌ 


எப்போதாவது ஊருக்குள்‌ போனால்‌, பெண்கள்‌ பக்கமே நிற்பதை நினைத்து, 


ஊராருக்கு அவன்‌ மீதிருந்த சந்தேகம்‌ ஓரளவுக்கு உறுதிப்பட்டது. பொம்பளக்‌ கள்ளன்‌. 
இந்தப்‌ பின்னணியில்‌, சுயம்பு வலது பக்க அறையில்‌ கட்டில்‌ காலில்‌ சாய்ந்தபடி 
கிடந்தான்‌. அந்த அறையில்தான்‌ மரகதக்காவும்‌, மோகனாவும்‌ தங்குவது. இப்போது 
சுயம்புவும்‌ அங்கே சேர்ந்து கொண்டான்‌. மேலே குறுக்காகக்‌ கட்டப்பட்ட கொடியில்‌ 
சேலைகளும்‌ பாவாடைகளும்‌ தொங்கின. மோகனாவின்‌ தாவணி மடிப்புக்‌ 


கலையாமலும்‌, அக்காவின்‌ சேலைகள்‌ முரடு முரடாய்‌ சுருண்டும்‌ கிடந்தன. ஒரு சின்ன 


- ஐந்தடி உயர அழகு பீரோ. வெளியே மருதாணிக்‌ கலர்‌. இடையிடையே பச்சைப்‌ 
புள்ளிகள்‌. அந்தப்‌ புள்ளிகளே ஒரு கோடு மாதிரியும்‌ தோன்றியது. அக்காவின்‌ 
கலியாணத்திற்கு சீதனமாக வாங்கி வைத்திருப்பது. 


சுயம்பு, மனவலி தாங்காமல்‌ தலையைச்‌ சுற்றினான்‌. இதுவரை எதுவும்‌ பேசாத அப்பா, 
இன்றைய எட்டாவது நாளில்‌ “நாம தலைமறைவா இருந்தாக்கூட சில பயலுவ வயலு 
வரைக்கும்‌ வந்து தெரியாதது மாதிரிக்‌ கேக்கான்‌. சீக்கிரமா இவனுக்கு ஒரு 
கலியாணத்தை செய்து வையுங்கன்னு சிபாரிசு செய்யுறான்‌. 'உயரப்‌ பறந்தாலும்‌, 
ஊர்க்குருவி பருந்தாக முடியுமா'ன்னு பேசுறாங்களாம்‌. இவன்‌ வாயைக்‌ கிளறி 


வேடிக்கை வேறு பாக்காங்களாம்‌. செறுக்கி மவன ஊருக்குள்ள போக வேண்டாம்னு 


102 


தட்டி வையுங்க!” என்று அவமானமும்‌, துக்கமும்‌ விரவ சொல்லி விட்டுப்‌ 


போய்விட்டார்‌. 


சுயம்பு இந்த உச்சிவெயில்‌ சமயத்தில்‌, உடம்பு வேர்க்கக்‌ கிடந்தான்‌. அப்பாவிடம்‌ 
சிபாரிசு செய்யப்பட்ட கல்யாண யோசனையை நினைக்க நினைக்க எங்காவது ஓடிப்‌ 
போய்விட வேண்டும்‌ என்ற வேகம்‌. தனிமைப்‌ பயம்‌. அம்மாவும்‌ அண்ணியும்‌ வெளி 


ஊரில்‌ துஷ்டி கேட்கப்‌ போய்விட்டார்கள்‌. அக்கா, ஒரு வீட்டுக்குச்‌ சாப்பிடப்‌ போய்‌ 


விட்டாள்‌. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்‌ நிச்சயிக்கப்‌ பட்டால்‌ சொக்காரர்களும்‌ - 
அதாவது பங்காளிகளும்‌, கொடுத்தான்‌ - எடுத்தான்‌ வகையறாக்களும்‌' அந்த வீட்டுக்கு 
ஆடு கோழியோடு வந்து ஒரு மூட்டை அரிசியை வேகவைத்து ஆக்கிப்‌ போடுவார்கள்‌. 
குறைந்தது நூறுபேர்‌, குழந்தைகளும்‌ குட்டிகளுமாய்‌ ஒரே பந்தியில்‌ உட்காருவார்கள்‌. 
இந்தச்‌ சமயங்களில்தான்‌ தீராத பகையும்‌ தீரும்‌. ஆனாலும்‌ எந்தப்‌ பெண்ணுக்காக 
“ஆக்கிப்‌” போட வந்தார்களோ, அந்தப்‌ பெண்ணை சாப்பிட்டியா என்று கூட 
கேட்கமாட்டார்கள்‌. ஆனாலும்‌, இந்த வழக்கம்‌ முகம்‌ தெரியாத ஏதோ ஒரு வீட்டுக்குப்‌ 
போகும்‌ ஒரு பெண்ணுக்குத்‌ தான்‌ தனித்து விடப்படவில்லை என்ற தைரியத்தைக்‌ 
கொடுக்கும்‌. பக்க உறவாக இல்லாமலோ, அல்லது வசதியற்றவர்களாகவோ 


இருப்பவர்கள்‌, சம்பந்தப்‌ பட்ட பெண்ணை வீட்டுக்குக்‌ கூட்டிவந்து தடபுடலாய்க்‌ 


கோழியடித்து, சம்பா அரிசி பொங்கி, பெண்ணையும்‌ சாப்பிட வைத்து, தாங்களும்‌ 
சாப்பிடுவார்கள்‌. இந்த வழக்கத்தின்படி, அன்றைக்குப்‌ பூந்தோட்டத்தில்‌ சுயம்புவுக்குப்‌ 
பூக்கொடுத்தாளே, மலர்க்கொடி, அவள்‌ வீட்டிற்கு மரகதம்‌ போய்விட்டாள்‌. 
மலர்க்கொடியின்‌ அப்பா, வசதியில்லாதவர்‌ அல்ல. 'காட்டான்‌ மூட்டான்‌ களோடு' 
அரிசிப்பெட்டி எடுக்க அவருக்கு இஷ்டமில்லை. அந்த அளவுக்கு புதுப்பணம்‌. 
மரகதமும்‌, ஆயிரம்‌ கவலைகளிலும்‌ தனக்கு ஒரு அற்புதன்‌ கிடைத்திருக்கிறான்‌ என்று 
தம்பி சொன்ன சொல்லை நம்பி சிறிது சந்தோஷமாகப்‌ போயிருக்கிறாள்‌. அவள்‌ 
திரும்பி வர இன்னும்‌ நேரமாகும்‌. 


சுயம்பு, துடியாய்த்‌ துடித்தான்‌. படிப்பு போய்விட்ட கவலை, அவனுக்கும்‌ இல்லாமல்‌ 


இல்லை. எதிர்காலமே அற்றுப்போய்‌, கடந்த காலத்தைத்‌ திரும்பிப்‌ பார்க்க 
முடியாமலும்‌, நிகழ்காலத்தில்‌ நிற்க முடியாமலும்‌, சுருண்டு கிடந்தான்‌. எவ்வளவு நேரம்‌ 
அப்படிக்‌ கிடக்க முடியும்‌. அங்குமிங்குமாய்‌ லாந்தினான்‌. அக்காவின்‌ கல்யாணம்‌ 


முடிந்ததும்‌, தற்கொலை உட்பட எதையாவது ஒன்றைச்‌ செய்ய வேண்டுமென்றும்‌ 


103 


நினைத்துக்கொண்டான்‌. 


சுயம்பு 'இருமல்‌' சத்தம்‌ கேட்டு உள்ளே இருந்தபடியே வெளியே பார்த்தான்‌. 
முற்றத்தில்‌ மலர்க்கொடி நிற்கிறாள்‌. அவனைப்‌ பார்த்ததும்‌ பாராதது போல்‌ அண்ணி, 
அண்ணி என்று கனைக்கிறாள்‌. சுயம்பு, உள்ளே இருந்தபடியே குரலிட்டான்‌. 
தனிமைத்‌ துயர்‌ தானாய்‌ போன மகிழ்ச்சி. 


“உள்ளே வா மலரு. சும்மா வா. நமக்குள்ள என்ன இருக்கு...” 


மலர்க்கொடிக்கு தலையை யாரோ தட்டிவிடுவது போலிருந்தது. உடம்பு முழுவதும்‌ ஒரு 
வேக்காடு. அதன்‌ உள்ளேயோ ஒரு வெந்நீர்த்தனமாக இதம்‌ காணத்‌ துடிக்கும்‌ சுகத்தை, 
அந்த சுகமே சுயமாய்‌ வந்ததுபோல ஒரு நெகிழ்ச்சி. ஆனாலும்‌ அவள்‌ பிகுவோடு 
வந்தாள்‌. தாழ்வாரத்தில்‌ ஏறி நின்றவளைப்‌ பார்த்து அவன்‌ “சும்மா வாயேண்டி... நீ 
யாரு... நான்‌ யாரு... வா வா” என்றான்‌. அவன்‌, அப்படிச்‌ சொல்லச்‌ சொல்ல, அந்தச்‌ 
சொற்களே அன்று பூந்தோட்டத்தில்‌ அவள்‌ இதயத்தில்‌ ஏற்படுத்திய சுருக்கங்களை 
நிமிர்த்தின. விளையாட்டுக்காகத்தான்‌ 'அவர்‌' அப்படி பூவை வைத்திருப்பார்‌ என்று 
ஒரு சமாதானம்‌. யாரையோ அக்கம்‌ பக்கம்‌ ஆளைப்‌ பார்த்து விட்டு, இவர்‌ அதைச்‌ 
சொல்லி தன்னைக்‌ கலவரப்‌ படுத்தாமல்‌ பூவை, திருப்பிக்‌ கொடுக்க நேரமாகும்‌ என்று, 
அப்படியே போயிருக்க வேண்டும்‌ என்ற சுயவிருப்ப சிந்தனை. ஆசைக்கு இலக்காக 
இருந்தவன்‌ படிப்பை முறித்து வந்ததில்‌ ஒரு துக்கம்‌. அதுவும்‌ ஒரு பெண்‌ விஷயம்‌ 
என்பதால்‌, படு துக்கம்‌. இவளும்‌ ஒரு வகையில்‌ துஷ்டி கேட்கவும்‌ வந்திருக்கிறாள்‌ 
என்று சொல்லலாம்‌. ஆனாலும்‌, அவனைப்‌ பார்த்த உடனே, அதுவும்‌, அவன்‌ 
அவ்வளவு பேசியபிறகு, துக்கமே, சுகமாக மாறியது. ஆனாலும்‌ மீண்டும்‌ வீறாப்பாய்க்‌ 


கேட்பதுபோல்‌ கேட்டாள்‌. 


“அண்ணி இல்லியா?” 


“என்னடி இது... ஒன்‌ வீட்டுக்குத்தானே வந்திருக்காள்‌...” 


“சின்ன அண்ணியைக்‌ கேட்டேன்‌!” 


104 
“உனக்கு அவள்‌ மூத்தவள்தானே.” 
“தெரியாதா... நான்‌ சின்னவள்‌.” 


“ஆமாமா. நீ அம்மணமா திரிஞ்சபோது, அவள்‌ ஜட்டி போட்டிருந்தாள்‌. இப்போகூட 


ஞாபகம்‌ வருது:” 


மலர்க்கொடிக்கு வெட்கம்‌ பிடுங்கித்‌ தின்றது. வெளியேறப்‌ போனவளை சுயம்பு அவள்‌ 
கையைப்‌ பிடித்திழுத்து, கட்டிலில்‌ உட்கார வைத்துவிட்டு, அவனும்‌ உட்கார்ந்தான்‌. 
அவள்‌ தலையை ஆச்சரியமாகப்‌ பார்த்தான்‌. முன்‌ நெற்றியில்‌ ஐந்தாறு 
முடிக்கற்றைகள்‌. நெற்றிக்குப்‌ பாதிவரை தொங்கின. நேர்வகிடு எடுத்தவளின்‌ 
தலையில்‌, அந்த முடிக்கற்றை வேர்ப்பிடித்த இடத்தில்‌ ஒரு குறுக்கல்‌ வகிடு. அவனுக்கு 


ஆச்சரியம்‌. இது எப்படி முடியும்‌...? 
“ஏய்‌ மலரு. இந்த வகிடு எப்படிம்மா வரும்‌...?” 
“அது கிடக்கட்டும்‌. ஒங்களை எதுக்காக காலேஜ விட்டு நீக்கினாங்க?” 


“இந்த சந்தோஷமான, சமயத்துல பழைய குப்பை எதுக்கு மலரு... ஒன்னைப்‌ 
பார்த்ததும்‌ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இப்படி சந்தோஷப்‌ 
படுறது இந்த ஒரு மாசத்துல இதுதான்‌ மொதல்‌ தடவை. அப்புறம்‌ இந்த வகிடு...” 


“இப்பவாவது என்னைப்‌ புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான்‌ ஒங்களைப்‌ பார்க்கத்தான்‌ 
வந்தேன்‌. மரகத அண்ணி கிட்ட, நான்‌ வாரது வரைக்கும்‌ எங்க வீட்டைவிட்டு 
புறப்படக்‌ கூடாதுன்னு சொல்லிட்டேன்‌. ஒங்கம்மாவோட, துஷ்டிக்குப்போன 
எங்கம்மா வர்றதுக்கு, சாயங்காலம்‌ ஆகும்னு சொல்லிட்டாள்‌. மோகனா, இப்போ வர 
மாட்டாள்‌. அந்தச்‌ சேதி ஒங்களுக்குத்‌ தெரியவேண்டாம்‌. அப்படியே அவள்‌ வந்தாலும்‌ 


கவலையில்லை. என்‌ மனசு அவளுக்கு நல்லாவே தெரியும்‌.” 


“அடி என்‌ ராசாத்தி. எனக்கு ஒண்ணுதான்‌ புரிய மாட்டேங்கு...” 


105 


[13 ௪ ச 
என்னவாம்‌; 


“சேலை எப்படிக்‌ கட்டணும்னு தெரியலை. கொஞ்சம்‌ எழுந்து ஒன்‌ சேலையைக்‌ கழட்டி, 


பழையபடி கட்டு பார்க்கலாம்‌. நாம ஒண்னுக்குள்ளே ஒண்னு. அப்புறம்‌ ஏண்டி 


வெட்கம்‌...” 


“எப்பாடி, விட்டால்‌ அதுக்கு மேலயும்‌ போவீங்க போலிருக்கே... எனக்குப்‌ பயமா 
இருக்கு. 'அதை' கலியாணத்துக்கு ரிசர்வ்‌ பண்ணிக்குவோம்‌. நான்‌ வாறேன்‌... 
இதுக்குமேல இருந்தால்‌, ஒங்க ஆசையை என்னாலயும்‌ தடுக்க முடியாமப்‌ போயிடும்‌.” 


“எதுக்கும்‌ அந்த சேலைய...” 


“ச்சீ... பேச்சப்‌ பாரு. நான்‌ வாறேன்‌...” 


மலர்க்கொடி, வெளியே போனாள்‌. ஜாக்கெட்டுக்குள்‌ வலது கையை விட்டுத்‌ துழாவி, 
நான்காய்‌ மடிக்கப்பட்ட ஒரு காகிதத்தை வெளியே எடுத்து முத்தம்‌ கொடுத்தாள்‌. இந்த 
காகித முத்தத்திற்குப்‌ பிறகு, மீண்டும்‌ அந்த அறைக்குள்‌ ஓடிவந்து, முத்தமிடப்பட்டதை, 
அவன்‌ மடியில்‌ போட்டுவிட்டு ஓடினாள்‌. பிறகு நாணத்தோடு திரும்பி வந்து “பதில்‌ 
எழுதி வையுங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கறேன்‌” என்று அதே நாணத்தோடு 
சொல்லிவிட்டு, அந்த நாணத்தையும்‌, அவனிடமே விட்டுவிட்டு ஓடுவதுபோல்‌ 


ஓடினாள்‌. 


சுயம்பு, கடிதத்தைப்‌ பிரித்துப்‌ படித்தான்‌. 


என்‌ அன்பிற்குரிய ...... சுயம்பு... 


கோடிட்ட இடத்தை, நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள்‌. நான்‌, இப்படி கோடு 


போடுவதற்குக்‌ காரணம்‌, நீங்கள்‌ என்னைப்பற்றி என்ன நினைக்கிறீர்கள்‌ என்பது 


புரியாததால்தான்‌. காதலர்‌ என்று எழுதினால்‌, சந்தோஷப்படுவேன்‌. நண்பர்‌ என்று 


106 


இட்டுக்‌ கட்டினால்‌ ஒரு நம்பிக்கையோடு இருப்பேன்‌. சகோதரி என்று எழுதினால்‌ 
தற்கொலை செய்துகொள்வேன்‌. அப்புறம்‌ உங்கள்‌ இஷ்டம்‌. 


சுயம்பு மேற்கொண்டு அந்த நீண்ட கடிதத்தைப்‌ படிக்க இயலவில்லை. சொட்டு 
சொட்டாகவும்‌, அருவி போலவும்‌ கொட்டிய கண்ணிர்‌, அந்த காகிதத்தில்‌ விழுந்து 
விழுந்து அவளின்‌ காதல்‌ மொழிகளை நனைத்து நனைத்து நையப்‌ புடைத்தன. அவன்‌ 
அழுதுகொண்டே இருந்தான்‌. அவனுக்காக சுய இரக்க அழுகை, குடும்பத்திற்காக சுய 
வெறுப்பு அழுகை, அதோ, சிரிப்பும்‌ கும்மாளமுமாய்‌ எதிர்கால இனிமைகளோடு அந்த 
வாசற்பக்கம்‌ நின்று குதித்தோடிப்‌ போனாளே, அவளுக்காக ஒரு பரிதாப அழுகை. 


சுயம்பு அந்தக்‌ கட்டில்‌ சட்டத்தைக்‌ குத்தினான்‌. கால்களைப்‌ பின்சட்டத்தில்‌ வைத்து 
அடித்தான்‌. குப்புறப்‌ படுத்தான்‌. பக்கவாட்டில்‌ நெளிந்தான்‌. திடீரென்று ஒரு நினைப்பு. 
டேவிட்டின்‌ நினைப்பு. அவன்‌ தன்‌ கையைப்‌ பிடித்து அழைத்துப்‌ போனது, 
மணவறையிலிருந்து இறங்கித்‌ தன்னை அவன்‌ வீட்டுக்கு அழைத்துப்‌ போவது போன்ற 
கற்பனை... அதுவே அச்ச உணர்வாகத்‌ துவங்கி, ஆசை உணர்வாக மயங்கி, 
ஆகாயமும்‌ பூமியுமாக விசுவரூபம்‌ எடுத்து, அவனை ஆக்கிரமித்தது. அவனுள்ளே ஒரு 
வெறி! டேவிட்டுக்குக்‌ கடிதம்‌ எழுத வேண்டும்‌. எப்போது எழுதலாம்‌... இப்போதே... 
இந்த விநாடியே... 


அவன்‌, கடிதம்‌ எழுதுவதற்காக தங்கையின்‌ ரப்‌ நோட்டை எடுத்து ஒரு முரட்டுத்‌ 
தாளைக்‌ கிழித்தான்‌. அதை, அந்த நோட்டின்‌ மேலேயே வைத்துக்கொண்டு, மாடத்தில்‌ 
வைத்திருந்த பால்‌ பாயிண்ட்‌ பேனாவை எடுத்தான்‌. அப்போது தலையைத்‌ 
தூக்கவிடாமல்‌ தடுத்த கயிற்றுக்‌ கொடியைப்‌ பார்த்தான்‌. அக்காவின்‌ பட்டுச்‌ சேலை. 
தங்கையின்‌ பாவாடை. இருவரில்‌ எவருக்கு என்று தெரியாத பிரா. 


இதுவரை அடைத்து வைத்த உணர்வுகள்‌, அவன்‌ உள்ளத்தை மட்டுமல்ல. 


உடம்பையும்‌ உடைத்துக்‌ கொண்டு பீறிட்டன. கண்கள்‌ படபடத்தன. முகம்‌ குழைந்தது. 


இடுப்பு வளைந்தது. பெருவிரல்‌ தரையில்‌ வட்டம்‌ போட்டது. நாக்கு சுருண்டது. 
இதயம்‌ அடித்துக்‌ கொண்டது. மூளை பிரகாசித்தது. 


சுயம்பு, ஒரு முடிவுக்கு வந்தான்‌. டேவிட்டுக்கு, இந்த லுங்கியோடு கடிதம்‌ எழுதுவது, 
அவரை அவமானப்‌ படுத்துவது மாதிரி. என்னை நானே ஏமாற்றிக்‌ கொள்வது மாதிரி. 


107 


எழுதுவதையே எழுதுகிறோம்‌. பொய்‌ வேஷம்‌ கலைத்து, நிச வேஷம்‌ போட்டு 


எழுதலாம்‌. இது வெறும்‌ கடிதமல்ல. சத்திய வாக்கு சத்தியத்திற்கு பொய்யோ, பொய்‌ 


வேடமோ கூடாது என்று பொருள்‌. 


சுயம்பு கதவைச்‌ சாத்தினான்‌. ஆனால்‌, தாழ்ப்பாள்‌ இடவில்லை. அடக்கமுடியாத 
ஆசை ஒரு பாதி, யாரும்‌ பார்க்கமாட்டார்கள்‌ என்ற எண்ணம்‌ மறு பாதி. லுங்கியைக்‌ 
கழற்றிக்‌ கால்‌ வழியாய்‌ போகவிட்டுக்‌ குவியலாக்கி, அந்தக்‌ குவியலிலிருந்து வேறு 
பக்கம்‌ குதித்தான்‌. தங்கையின்‌ வெளிறிய வெள்ளைப்‌ பாவாடையை எடுத்துத்‌ தலை 
வழியாய்‌ விட்டு, அது முக்காடாய்க்‌ கண்களை மூட, தலையை நிமிர்த்தி, பாவாடையை 
இடுப்புக்குக்‌ கொண்டு வந்து, நாடாவை இறுக்கி, தூக்குப்‌ போடுவது மாதிரியான ஒரு 


சுருக்கை ஏற்படுத்தினான்‌. கைக்கு எட்டிய பிராவை எடுக்கப்‌ போனான்‌. 


அப்போதுதான்‌ சட்டை போட்டிருப்பதை அறிந்து, அந்த நீலச்சட்டையை 
'பட்டன்‌'களோடு சேர்த்துக்‌ கிழித்து, இரு துண்டுகளாக்கி லுங்கிக்‌ குவியலின்‌ மேல்‌ 
போட்டான்‌. பிறகு காலால்‌, அவற்றை எட்டி உதைத்து விட்டு, பிராவை எடுத்து, 
கொக்கியை மாட்டினான்‌. எந்த ஜாக்கெட்‌ பொருந்தும்‌ என்பது போல்‌, கொடியை 
மறைத்தவற்றில்‌, ஒரு மஞ்சள்‌ கலரைப்‌ போட்டான்‌. அந்தக்‌ கலருக்கு மாட்சாக, சேலை 
இல்லாததால்‌, போட்ட ஜாக்கெட்டைக்‌ கழற்றிவிட்டு, சிவப்பு ஜாக்கெட்டை 
மாட்டிக்கொண்டு, அதே நிற வாயில்‌ புடவையை எடுத்தான்‌. பட்டுச்சேலை பக்கம்‌ 
போன ஒரு கையை, இன்னொரு கை தடுத்தது. "பாவம்‌ அக்கா. இதைக்‌ கடடிக்‌ 
கொண்டுதான்‌ வேற வீடுகளுக்கும்‌ சாப்பிடப்‌ போவாள்‌.” 


சுயம்பு, புடவையின்‌ ஒரு முனையை இடுப்புப்‌ பக்கம்‌ சொருகினான்‌. சரியாக 
வரவில்லை. புடவை கட்டுவதே ஒரு கலை என்பது இப்போதுதான்‌ அவனுக்குப்‌ 
புரிந்தது. கொசுவம்‌, முந்தானை, போன்றவை எப்படி உருவாகின்றன என்பது 
அவனுக்குச்‌ சரியாகப்‌ பிடிபடவில்லை. ஆனாலும்‌ உடம்பு முழுவதும்‌ தாறுமாறாகச்‌ 
சுற்றினான்‌. மாராப்பைக்‌ காணோமே... எப்படியோ தோளுக்குக்‌ கீழே ஒரு 
கைக்குட்டை அளவுக்கு அகலமான துணி கிடைத்தது. போதும்‌ மாராப்பு. அப்புறம்‌ 


எவள்‌ கிட்டயாவது யோசனை கேட்டுக்கலாம்‌. 


சுயம்பு, அந்த சீதனப்‌ பீரோ மேலே இருந்த சாவியை எடுத்து, பீரோவைத்‌ திறந்தான்‌. 


அதன்‌ மேல்‌ தட்டிலிருந்த இன்னொரு சாவியை எடுத்து, லாக்கரைத்‌ திறந்தான்‌. மூன்று 


108 


அட்டைப்பெட்டிகள்‌. அக்காவுக்காக வாங்கிய நகை நட்டுக்கள்‌. தங்க இழையின்‌ 
ஆட்டியன்‌ வடிவத்தில்‌ கோர்க்கப்பட்ட மார்பளவுக்கான காசு மாலை. இன்னொரு 
பெட்டியில்‌ ஒரு நெக்லஸ்‌. மற்றொரு பெட்டியில்‌ வெல்வெட்‌ வளையங்களில்‌ 
வைக்கப்பட்ட நான்கு தங்க வளையல்கள்‌. பீரோவைப்‌ பூட்டாமலே சாத்திவிட்டு அதன்‌ 
ஒரு பக்கம்‌ உள்ள செவ்வகக்‌ கண்ணாடியில்‌ தன்னைப்‌ பார்த்தான்‌. ஆனந்தம்‌. அட 
மறந்துட்டேனே. மீண்டும்‌ பீரோவைத்‌ திறந்து அதன்‌ மேல்தட்டிலேயே கிடந்த 
கொலுசுகளை எடுத்து, காலில்‌ மாட்டிக்‌ கொண்டான்‌. கண்ணாடியில்‌, பிரமிப்பாய்‌ 


பார்த்தான்‌. பீரோவுக்கு மேலிருந்த பவுடரைப்‌ பூசிக்கொண்டான்‌. டப்பியிலிருந்த 


குங்குமத்தை எடுத்து டேவிட்‌, டேவிட்‌' என்று சொல்லிக்கொண்டே நெற்றியில்‌ 


திலகமிட்டான்‌. 


கால்‌ கொலுசுகள்‌ ஜல்ஜல்‌ என்று சத்தத்தை எழுப்ப, அங்குமிங்குமாய்‌ நடந்து 
பார்த்தான்‌. அதற்கு ஏற்ப, லேசாய்‌ ஆடினான்‌. ஒவ்வொரு காலையும்‌ தூக்கித்‌ தூக்கி, 


ஆட்டி ஆட்டி, நாதம்‌ எழுப்பினான்‌. கைகளைப்‌ புரட்டிப்‌ புரட்டி பொன்னொலி 
எழுப்பினான்‌. மீண்டும்‌ கண்ணாடியில்‌ தன்னைப்‌ பார்த்துக்கொண்டான்‌. பாழாய்ப்‌ 
போகிற இந்தப்‌ புடவைதான்‌... பரவாயில்லை. நாளைக்கு மலருகிட்டயே 


கேட்டுக்கலாம்‌. பதில்‌ கடிதம்‌ வாங்க வருவாளே. 


சுயம்பு, பெண்மையைச்‌ சிறையிட்ட ஆணுடம்பை தண்டிப்பதுபோல்‌, குதியாய்க்‌ 
குதித்தான்‌. பிறகு அதுவே ஆனந்தக்‌ கூத்தானது. மேஜையில்‌ தயாராயிருந்த 
காகிதத்தையும்‌, அதன்‌ மேல்‌ வைக்கப்பட்ட பால்பாயிண்ட்‌ பேனாவையும்‌ குறி 
பார்த்தபடியே நாற்காலியில்‌ உட்கார்ந்தான்‌. எழுதி, எழுதி, எழுதியவற்றைக்‌ கிழித்துப்‌ 
போட்டான்‌. ஏதோ ஒரு நெருடல்‌... என்னது... ஆமாம்‌. பாசமும்‌ நேசமும்‌ காட்டிய அந்த 


ஆம்புளைப்‌ பயல்கள்‌ மூர்த்திக்கும்‌, முத்துவுக்கும்‌ ஒரு லெட்டர்‌ போட்டேனா, அன்பு 
செலுத்துகிறவர்களை விட்டுவிட்டு, அன்பு செலுத்தப்படுகிறவருக்கு எழுதுவது 
சுயநலம்‌ இல்லியா... அந்தப்‌ பயல்களின்‌ 'உடன்பிறப்பு' பாசத்தை மறக்க முடியுமா... 


சுயம்பு டேவிட்டுக்கு, எழுதப்போன காகிதத்தை, மூர்த்திக்கும்‌ முத்துவுக்கும்‌ சேர்த்து 
எழுதினான்‌. பிறகு, டேவிட்டுக்கு இன்னொரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ ஒரு நல்ல 
காகிதத்தைக்‌ கிழித்தான்‌. தங்கையின்‌ டிராயிங்‌ நோட்டுப்‌ புத்தகம்‌. அதுக்குள்‌ ஏதோ 
ஒரு ஆண்‌ படம்‌ வரையப்‌ பட்ட தாளை விட்டுவிட்டு, அடுத்த தாளைத்தான்‌ எடுத்தான்‌. 


109 


எழுதத்‌ துவங்கினான்‌. வார்த்தைகள்‌ தாமாக வந்தன. மலரின்‌ வார்த்தைகளையும்‌ 


கொஞ்சம்‌ திருடிக்‌ கொண்டான்‌. 


என்‌ டேவிட்‌ ...... அவர்களுக்கு. 


“நான்‌ வேண்டும்‌ என்றுதான்‌ கோடிட்டேன்‌. அதை உங்கள்‌ விருப்பமான 
வார்த்தையால்‌ இட்டு நிரப்புங்கள்‌. காதலர்‌ என்று எழுதினால்‌, என்‌ கஷ்டம்‌ பறக்கும்‌. 
தோழர்‌ என்று எழுதினால்‌ ஒரு நம்பிக்கை பிறக்கும்‌. சகோதரர்‌ என்று எழுதி 
நிரப்பினால்‌ துக்கமும்‌ சோகமும்‌ என்‌ நெஞ்சை இட்டு திரம்பும்‌. நீங்கள்‌ என்‌ 
டேவிட்டாச்சே..என்னைப்‌ புதுப்‌ பெண்ணைக்‌ கூட்டிப்‌ போவது போல்‌, கைபிடித்துக்‌ 
கூட்டிச்சென்ற காதல னாச்சே! நான்‌ அந்த ராட்சசியால்‌ அவமானப்பட்ட போது, 
அதைத்‌ தீர்த்து வைச்ச கண்ணியனாச்சே! எனக்குக்‌ காதல்‌ வரம்‌ கொடுத்த 
புண்ணியனாச்சே! ஒங்களுக்கா தெரியாது. நான்‌ கோடு போட்ட இடத்தில்‌ ஆருயிர்க்‌ 
காதலர்‌ என்று எழுத இடம்‌ போதாது என்று பார்க்காமல்‌ காதலனுக்குரிய அத்தனை 
வார்த்தைகளையும்‌ உங்களுக்குத்‌ தெரிந்துள்ள அத்தனை மொழிகளிலும்‌ எழுதுங்கள்‌... 


டேவிட்‌! எழுதுங்கள்‌... 


“டேவிட்‌! உங்கள்‌ பொன்முகத்தை, உங்கள்‌ புகைப்‌ படத்தைப்‌ பார்த்துப்‌ 


பரவசப்படுகிறேன்‌. அதைப்‌ பத்திர மாக பெட்டிக்குள்‌ வைத்துப்‌ பூட்டியிருக்கிறேன்‌ 


டேவிட்‌! நீங்கள்‌ அன்று, என்‌ சட்டைப்‌ பைக்குள்‌ உங்கள்‌ புகைப்‌ படத்தை 


வைத்தபோது, சிந்தித்தேன்‌ டேவிட்‌! கடவுளே. கடவுளே. எனக்கு இருதய ஆபரேஷன்‌ 
நடக்க வேண்டும்‌! அதற்குள்‌ என்‌ டேவிட்டின்‌ ஒரு சின்னப்‌ புகைப்‌ படத்தையாவது 
உள்ளே வைக்கவேண்டும்‌. இதுவே என்‌ வேண்டுகோள்‌. டேவிட்‌! பதில்‌ எழுதுவீர்களா 


டேவிட்‌! நீங்கள்‌ எழுதாவிட்டாலும்‌, நான்‌ எழுதிக்‌ கொண்டே இருப்பேன்‌ டேவிட்‌! 


அவற்றை நீங்கள்‌ படித்தாலே போதும்‌ டேவிட்‌!” 
வாசல்‌ கதவு டப்பென்று திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்த மரகதம்‌, “யாருடி நீ” என்று 
தன்னையறியாமலே கேட்டாள்‌. அப்புறம்‌ வாயில்‌ கை வைத்தபடியே அவனை 


ஸ்தம்பித்துப்‌ பார்த்தாள்‌. அவனைச்‌ சற்றிச்‌ சுற்றி வந்து புலம்பினாள்‌. 


“தம்பி... அய்யோ...என்‌ தம்பி...” 


110 
மரகதம்‌ அய்யய்யோ, அய்யய்யோ என்றும்‌, தம்பி, என்‌ என்‌ தம்பி என்றும்‌ சொன்ன 
வார்த்தைகளையே வாயில்‌ சுற்றாக விட்டாள்‌. சுயம்பு டேவிட்டுக்கு எழுதிய கடிதத்தை 


அவளுக்குத்‌ தெரியாமல்‌ பீரோவுக்கு மேல்‌ போடப்பட்ட டிஷ்யூ பேப்பருக்குக்‌ கீழே 


லாகவமாக வைத்துவிட்டான்‌. 


வாசல்பக்கம்‌ இன்னொரு காலடிச்‌ சத்தமும்‌ கேட்டது. 


வெளியூரில்‌ துஷ்டி கேட்டுவிட்டு, வீட்டுக்குத்‌ திரும்பிய வெள்ளையம்மா, தனது சொந்த 


வீட்டிலும்‌ ஒரு துஷ்டி விழுந்ததுபோல்‌ உள்ளே ஓடினாள்‌. 


சுயம்புவைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்த மரகதத்திற்கு அம்மா வந்ததில்‌ சிறிது தைரியமும்‌ 
நிதானமும்‌ வந்தன. ஆனாலும்‌, பதட்டம்‌ குறையாமலே, “எம்மா, எம்மா. மொதல்ல 


கதவைச்‌ சாத்தம்மா... யாருக்காவது தெரிஞ்சுடப்‌ போவுதும்மா” என்று கத்தினாள்‌. 


அப்படியும்‌, வெள்ளையம்மா கதவைச்‌ சாத்தாமல்‌ மகனையே வாயகலப்‌ பார்த்துவிட்டு, 
பிறகு வாயிலும்‌ வயிற்றிலும்‌ அடித்துக்கொண்டு தரையில்‌ புரளப்‌ போனாள்‌. மரகதம்‌ 
அவளைத்‌ தடுத்து, ஒரு கைக்குள்‌ அடக்கிக்கொண்டு, அவளையும்‌ சேர்த்து, இழுத்து 
இழுத்து, மறுகையால்‌ கதவைத்‌ தாழிட்டாள்‌. 


தாயும்‌, மகளும்‌, சுயம்புவின்‌ கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. மரகதம்‌ தம்பியின்‌ 
தாறுமாறான புடவையைக்‌ களைவதற்காக, அவன்‌ தோளில்‌ தொங்கிய புடவை 
நுனியைத்‌ தொடப்போனபோது, சுயம்பு அவள்‌ கைக்குக்‌ கீழாக குனிந்து தலையைப்‌ 
பின்வாங்கி, சிறிது விலகி நின்றான்‌. மரகதம்‌, இரு கரங்களையும்‌ இயலாமையைக்‌ 


காட்டுவதுபோல்‌ ஆகாயத்தைப்‌ பார்த்து ஆட்டி விட்டுக்‌ கெஞ்சினாள்‌. 


“தம்பி... தம்பி... நீ செய்‌ உனக்கே நல்லா க்காடா...” 
த்‌ த்‌ யுறது ந ர 


“தம்பில்ல.தங்கச்சின்னு சொல்லுக்கா...” 


“ஏய்‌ மரகதம்‌... சித்தம்‌ குழம்பிப்போய்‌ நிக்கவன்‌ கிட்ட என்ன பேச்சு... சுயம்பு, அம்மா 


சொல்லுவதைக்‌ கேளுடா... உனக்கே இது அடுக்குமாடா... அப்பாவுக்குத்‌ தெரிஞ்சா...” 


111 


சுயம்பு கதவைத்‌ திறந்து அம்மாவுக்கு வழி காட்டப்‌ போனபோது, மரகதம்‌ அவனை 


மடக்கினாள்‌. “வாம்மா, வந்து பிடிம்மா” என்று சொல்லிக்கொண்டு, அவன்‌ இடுப்போடு 
சேர்த்து, தனது இடது கையை வளைத்துப்‌ போட்டு, வலது கையால்‌ அவன்‌ 
ஜாக்கெட்டைக்‌ கிழித்தாள்‌. முதுகுப்‌ பக்கம்‌ ஏற்பட்ட சின்ன கிழிசலுக்குள்‌ கையைச்‌ 
சொருகி, அதைக்‌ கீழேயும்‌ மேலேயுமாய்‌ இழுத்தாள்‌. அவன்‌ பிராவோடு நின்றபோது, 
அம்மாக்காரி, 'அடப்பாவிப்‌ பயலே' என்று கத்திவிட்டு, அதைப்‌ பிடித்து இழுத்தாள்‌. 
இதனால்‌, சுயம்பு சிறிது தடுமாறியபோது, மரகதம்‌ அவன்‌ தோளிலிருந்து முதுகுப்‌ 
பக்கம்‌ விழுந்த புடவையை இழுக்கப்‌ போனாள்‌. அம்மா, அவனை வந்து 


பிடித்துக்கொண்டாள்‌. 


சுயம்பு, அம்மாவை ஒரு அடி அடித்தான்‌. அக்காவை ஒரு தள்ளுத்‌ தள்ளிவிட்டு, அவள்‌ 
மீது ஓங்கிய கையை, அப்படியே வைத்துக்கொண்டான்‌. அவளோ, அவன்‌ சேலை 
நுனியைப்‌ பற்றிக்கொண்டே அங்குமிங்குமாய்த்‌ தாவித்தாவி, பிறகு அவனோடு 
சேர்ந்து ஒட்டிக்கொண்டு 'என்னம்மா பார்த்துக்கிட்டே நிக்கே' என்று சொல்லி விட்டு, 
கையைத்‌ தம்பியின்‌ இடுப்புப்பக்கம்‌ கொண்டு போனாள்‌. அம்மாக்காரியும்‌, அறைபட்ட 
கன்னத்தைத்‌ தடவி விட்டுக்கொண்டே, மகனை நெருங்கினாள்‌. அவ்வளவுதான்‌. 


சுயம்பு ஒரு உதறு உதறினான்‌. தலையை ராட்டினமாய்‌ விட்டபடியே, 


ராட்சதத்தனமாய்‌ உதறினான்‌. “எம்மா.என்‌ கண்ணு போச்சே” என்று கீழே விழுந்த 
வெள்ளையம்மா, மேலே எழாமல்‌ அப்படியே கீழே கிடந்து, முனங்கினாள்‌. அவன்‌ 
தள்ளிய தள்ளலில்‌ சுவரில்‌ போய்க்‌ குப்புற விழுந்த மரகதம்‌, தட்டுத்‌ தடுமாறி நின்றாள்‌. 
நெற்றியைப்‌ பிடித்தபடியே கீழே துடித்த அம்மாவைக்‌ கைத்தாங்கலாய்த்‌ தூக்கி 
உட்கார வைத்தாள்‌. அம்மாவோ, பழையபடி சரிந்தாள்‌. மரகதம்‌, தம்பியை நோக்கி 
நகர்ந்தாள்‌. அவன்‌ கத்தினான்‌. “யாராவது கிட்ட வந்தீங்க. நான்‌ ஜெயிலுக்குப்‌ போக 
வேண்டியிருக்கும்‌! நான்‌ ஆம்புள இல்ல! இத மொதல்ல தெரிஞ்சுக்குங்க!” 


வெள்ளையம்மா, கண்களைக்‌ கசக்கிக்கொண்டு, வலித்த இடத்தைத்‌ தடவி விட்டுக்‌ 
கொண்டிருந்தபோது, மரகதம்‌ அவனை மீண்டும்‌ பார்த்தாள்‌. கிட்டே நெருங்க முடியாத 
பார்வை: எட்டி உதைக்கப்‌ போவது போன்ற கால்கள்‌ : சுயம்பு பல்லைக்‌ 


கடித்துக்கொண்டு, யார்‌ பக்கத்தில்‌ வந்தாலும்‌, இரண்டில்‌ ஒன்றைப்‌ பார்க்கப்‌ போவது 


112 


போல்‌ ஆயத்த நிலையில்‌ நின்றான்‌. 


மரகதம்‌ எந்தச்‌ சுவரில்‌ மோதினாளோ, அந்தச்‌ சுவரிலேயே தலையைப்‌ போட்டு 
அங்குமிங்குமாய்ப்‌ புரட்டினாள்‌. “தம்பி, என்‌ தம்பியே... கடவுளே. அவன இப்படி 
ஆக்கிட்டியே, ஆக்கிட்டியே” என்று அரற்றியவள்‌, திடீரென்று தலையைச்‌ சுவரில்‌ 
வைத்து மோதினாள்‌. மோதிக்கொண்டே இருந்தாள்‌. 


சுயம்பு, அக்காவின்‌ தலையைத்‌ தொட்டான்‌. உடனே அவள்‌, அவனை லேசாய்‌ 
தள்ளிவிட்டுக்‌ கொண்டு, தலையைச்‌ சுவரில்‌ வைத்துத்‌ தேய்த்துக்கொண்டே 
இருந்தாள்‌. சுயம்பு அக்காவைப்‌ பலமாகத்‌ திருப்பி விட்டான்‌. அவள்‌ தன்னை என்ன 
வேண்டுமானாலும்‌ செய்துகொள்ளலாம்‌ என்பது போல்‌, அவள்‌ பக்கமாகக்‌ கைகளை 
நீட்டினான்‌. அவள்‌ கையை எடுத்து இடுப்புச்‌ சேலையின்‌ பக்கம்‌ கொண்டு வந்தான்‌. 
வீறாப்பு இல்லாமல்‌ குழைந்து நின்றான்‌. கண்கள்‌ எரிகின்ற மெழுகுவர்த்திகளாய்‌ 
உருகிக்கொண்டிருந்தன. மரகதம்‌, தம்பியை அப்படியே கட்டிப்‌ பிடித்து மீண்டும்‌ 
அழுதாள்‌. இதற்குள்‌ அவனே புடவையை அவிழ்த்து, கீழே போட்டுவிட்டான்‌. அவள்‌ 
காலடியிலேயே போட்டான்‌. அக்காள்‌ கீழே கிடந்த லுங்கியைக்‌ கையில்‌ 
வைத்துக்கொண்டு 'நீயே பாவாடையைக்‌ கழட்டு' என்று உதடு துடிக்கச்‌ சொன்னாள்‌. 
அவன்‌, பாவாடைக்கு மேல்‌ லுங்கியைக்‌ கட்டிக்கொண்டு அதை அவிழ்த்துப்‌ 
போட்டான்‌. மரகதம்‌ சிறிது துக்கம்‌ குறைந்து கேட்டாள்‌. 


“குங்குமத்தையும்‌ அழிச்சுடுடா...” 


“டேவிட்‌ இருக்கற வரைக்கும்‌ அது இருக்கும்‌...” 


மரகதத்திற்கு, ஒன்றும்‌ புரியவில்லை. பழைய தம்பியை, புதுப்புது வகை வகையாய்‌ 


பார்ப்பது போல்‌, பார்த்தாள்‌. உருட்டுக்கட்டை உடம்பு. இப்‌ து முன்‌ பக்கமாய்‌, 


சரிந்து, ஒடுங்கியிருந்தது. எங்கோ பார்க்கும்‌ பார்வை! எதையோ தேடும்‌ உளைச்சல்‌! 
அவளால்‌ இன்னும்‌ தாள முடியவில்லை. அவனை அப்படியே அனைத்துக்கொண்டாள்‌. 
“தம்பி... தம்பியே...” என்று புலம்பியபடியே நெஞ்சில்‌ ஏதோ குத்துவதைப்‌ பார்த்து 
அழுத்தமாய்ப்‌ பார்த்தாள்‌. அவன்‌ கழுத்தில்‌ காசு மாலையும்‌, நெக்லஸும்‌ கிடந்தன. 


அவற்றையும்‌ வளையல்களையும்‌ அவளே கழற்றி, பீரோ மேலிருந்த அட்டைப்‌ 


113 


பெட்டிக்குள்‌ வைத்தாள்‌. கண்களை விட்டுவிட்டு, இப்போது காதுகளைத்‌ தடவிவிட்ட 


வெள்ளையம்மா, இன்னும்‌ எழுவதற்கு எந்த முயற்சியும்‌ செய்யாமல்‌ கிடந்தாள்‌. அவள்‌ 
முகத்தில்‌ ஒரு சின்னத்‌ தெளிவு. மகன்‌ சேலை கட்டுவதற்கான காரணத்தை 
உறுதிப்படுத்திய அந்தக்‌ கண்டுபிடிப்பு சாதகமாக இல்லாததால்‌ சலிப்போடு 


சொன்னாள்‌: 


“எல்லாம்‌ அந்த சீதாலட்சுமியோட வேலைதான்‌. இவனும்‌, அவளமாதிரியே முழிக்கான்‌ 
பாரு... அவள மாதிரியே இடுப்பக்‌ குலுக்குறான்‌ பாரு. கண்ணைச்‌ சிமிட்டுறான்‌ பாரு. 
ஏண்டி.. தட்டுக்கெட்ட மூதேவி. ஒன்ன நாங்களாடி சாகச்‌ சொன்னோம்‌... இந்த 
வீட்டுக்கு வந்து இந்தப்‌ பயல தம்பி தம்பின்னு சொன்னதாலேயே இவன்‌ ஒனக்கு தம்பி 
ஆயிடுவானாடி... யாரையாவது பிடிக்கணும்னா, ஒனக்கு சமாதி கட்டிக்கிட்டிருக்கும்‌ 
போதே ரெண்டாவது கலியாணத்துக்கு நிச்சயம்‌ செய்துக்கிட்ட அந்தப்‌ 'பலபட்டறப்பய' 


ஒன்‌ புருஷன்‌ முத்துக்குமாரப்‌ பிடி. ஒன்‌ மாமன்‌ 'நரங்கன' பிடி: அப்படியும்‌ 
முடியாட்டால்‌, ஒன்‌ மச்சுனன்‌ 'கொக்கன' பிடி, என்‌ மகன எப்படிப்‌ பிடிக்கலான்டி. 
எத்தனாவது சட்டத்துலடி இடமிருக்கு! இரு இரு... பூவம்மா மயினிகிட்ட சொல்லி 
ஒன்ன பாதாளச்‌ சிறையுல தள்ளுறேன்‌...” 


“என்னம்மா நீ. பழைய கர்நாடகமா இருக்கே... ஒரு வேள மூளக்‌ கோளாறோ 


என்னவோ...” 


“சும்மா பினாத்தாதீங்க. உடல்‌ கோளாறுதான்‌...” 


“பாத்தியா, பாத்தியா... இந்த மூதேவி சீதாலட்சுமி மாதிரியே அலுக்கிக்‌ குலுக்கி 
பேசறான்‌ பாரு. இந்த வார்த்தை இவனுக்குத்‌ தெரியாத வார்த்தை! அந்தப்‌ பாழாய்ப்‌ 
போன சீதாலட்சுமி, அடிக்கடி சொல்லுற வார்த்த - பினாத்தாதீங்க...” 


மரகதம்‌, தம்பியின்‌ நிலைமை அண்ணிக்குத்‌ தெரியக்‌ கூடாது என்பதில்‌ இப்போது 


அக்கறை காட்டினாள்‌. ஆகையால்‌, சிறிது அறிவுபூர்வமாய்க்‌ கேட்டாள்‌. 


“அண்ணி, பிள்ளிங்கள எங்கம்மா... நல்லவேளை... இந்தக்‌ கூத்த அவள்‌ பார்க்கலே...” 


114 


“மூளி அலங்காரி... மூதேவி சண்டாளி! எங்க வீட்டுக்கு போறேன்னு, இடையிலேயே 


போயிட்டாள்‌. நாலு நாளைக்கு வரமாட்டாளாம்‌. பேரன்‌ படிப்பு கெட்டுப்‌ 


போகுமேன்னு சொன்னதுக்கு, 'போகட்டுமே. ஒங்க பரம்பரைக்கு கடவுளே வந்து 
காலேஜ்‌ நடத்துனாலும்‌ படிப்பு ஏறாதுன்னு' என்னமாக்‌ கேட்டுட்டாள்‌ தெரியுமா... 


யானை சேறுல சிக்குனால்‌, தவளைகூட கிண்டல்‌ பண்ணுமாம்‌.” 


மரகதம்‌ எதுவும்‌ பேசாமல்‌ தம்பியைப்‌ பார்த்தாள்‌. அவன்‌ சுவர்மேல்‌ உடல்‌ போட்டு, 
கண்மேல்‌ நீர்‌ போட்டு நின்றான்‌. ஏதோ பேசப்போன அக்காவால்‌ அது இயலாமல்‌ 


போய்விட்டது. வெள்ளையம்மா. உஷார்ப்படுத்தினாள்‌. 


“காலடிச்‌ சத்தத்தைப்‌ பார்த்தா ஒங்கப்பா மாதிரி தெரியுது. அவருகிட்ட விஷயத்தைச்‌ 
சொல்லிடாதே. பாவி மனுஷன்‌, ஏற்கெனவே நொந்து போயிருக்காரு... நான்‌ 
பேசிக்கிடுவேன்‌. நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு...” 

“ஒரு சொல்லுலேயே முடியேம்மா. நடு ராத்திரியில வாறவரு. இன்னைக்கு ஏன்‌ இப்ப 


வறாரு...” 


வெள்ளையம்மா, கதவைத்‌ திறந்தபோது, அவளைப்‌ பார்த்து முறைத்தபடியே 


பிள்ளையார்‌ வந்தார்‌. அவளும்‌, அவரிடம்‌ பேசினாள்‌. 

“துண்டை எங்கேன்னு கேளேண்டி. நல்ல துண்டு...” 

“அடடே... வயலுல குத்துக்‌ கல்லுல போட்ட துண்டை அப்படியே வச்சுட்டேன்‌. 
இந்நேரம்‌ அது கிணத்துக்குள்ள விழுந்து மிதந்து, அப்புறம்‌ தண்ணிர்‌ குடிச்சு 
போயிருக்கும்‌. ஏழா. மரகதம்‌, ஏன்‌ இப்படி எல்லாம்‌ செதறிக்‌ கிடக்கு. நகைப்‌ பெட்டிகள 


ஏன்‌ மேலே வச்சிருக்கே. இவன்‌ ஏன்‌ இப்படி தாறுமாறா நிக்கான்‌...” 


“ஒண்ணுமில்லப்பா...” 


115 


“வீடுதான்‌ ஒண்ணுமில்லாம ஆயிட்டே. இவன்‌ ஏதோ வீட்ல சேலையைக்‌ கீலய 
உடம்புல சுத்திக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுனானாம்‌. அந்தக்‌ 'கருவாப்பய' 
அருணாசலம்‌ மெனக்கெட்டு வயலுக்கு சைக்கிளில்‌ வந்து என்கிட்ட சொல்லிட்டுப்‌ 
போறான்‌. அதனாலதான்‌ இப்படி ஓடி வர்றேன்‌.” 


மரகதம்‌, அப்பாவைத்‌ திடுக்கிட்டுப்‌ பார்த்துவிட்டு, வீட்டின்‌ கிழக்குச்‌ சுவரைப்‌ 
பார்த்தாள்‌. ஜன்னல்‌ திறந்திருக்கிறது. ஓடிப்போய்‌ சாத்தினாள்‌. பிறகு அப்பா பக்கம்‌ 


திரும்பி, ஏதோ சமாளிக்கப்போனாள்‌. இதற்குள்‌, வெள்ளையம்மா விளக்கம்‌ 


சொன்னாள்‌. 


“எல்லாம்‌ இந்த ஊருக்கு இடையில வந்துட்டு இடையிலேயே போன 


சீதாலட்சுமியோட வேலை. நம்ம பிள்ளைய பேயா ஆட்டுறான்னு சொல்லேண்டி...” 


“பூவம்மாவ கூப்பிடுறதுக்கென்ன... நம்ம நிலமை தான்‌ அந்த மொள்ளமாரி வார 


அளவுக்கு ஆயிட்டே.” 


“கூப்பிட்டுக்‌ கூப்பிட்டு வாயே வலிச்சுப்‌ போச்சு. என்‌ தம்பி வந்து கூப்பிடட்டும்‌. 
வீட்டுக்கு நான்‌ வந்து. ஒம்‌ புருஷன்‌ வீம்புக்கார பிள்ளையாரு. அய்யோ, பேரைச்‌ 
சொல்லிட்டேனே. எப்படி என்‌ வீட்டுப்‌ படியேறலாம்னு கேட்டால்‌ நான்‌ எந்த 
முகத்தோட திரும்புவேமுன்னு சொன்னதையே சொல்லுதாள்‌. ஆனாலும்‌ இந்த வீம்பு 


ஆவாதும்மா... ஊரு ஒலகத்துல செய்யாததையா செய்தாள்‌. ஆசைப்பட்டவன 


காதலிச்சாள்‌. அவனையே கட்டிக்கிட்டாள்‌. அதுல என்ன தப்பு...” 


வெள்ளையம்மா, தானே ஒரு காலத்தில்‌ இந்தப்‌ பிள்ளையாரைக்‌ காதலித்ததில்‌ லயித்து 
நின்றாள்‌. பிள்ளையாரும்‌, அவள்‌ பேச்சை லேசாய்‌ ரசித்தார்‌. பூவம்மா அவரது சொந்த 


பெரியப்பா மகள்‌. இவருக்கு மூன்று வயது மூத்தவள்‌. சரியாக நாற்பத்து மூன்று 
ஆண்டுகளுக்கு முன்பு 'வீமசேனன்‌' மாதிரி இருந்த லோகல்‌ தர்மரை, காதலித்தாள்‌. 


கம்மாக்காடும்‌, சோளத்‌ தட்டைகளும்‌, அவர்களுக்கு இடம்‌ கொடுத்தன. தர்மரோட 
குடும்பத்துக்கு, இந்த இஸ்கு தொஸ்கு தெரிஞ்சபோது, மகனை வீட்டுக்குள்‌ 


பூட்டினார்கள்‌. ஆனால்‌, இந்தப்‌ பூவம்மா அசரவில்லை. ஆளில்லாத சமயம்‌, அந்த 


116 


வீட்டுக்குப்‌ போய்‌, கள்ளச்சாவி போட்டு பூட்டைத்‌ திறந்தாள்‌. தருமர்‌ தட்டிக்‌ கேட்கப்‌ 


போனபோது, அவரை ஒரு அதட்டு அதட்டி, கதவைச்‌ சாத்தித்‌ தாழிட்டாள்‌. பட்டி 
தொட்டி பதினாறிலும்‌, நடக்காத ஒரு மாபெரும்‌ காதல்‌ புரட்சியால்‌, பிள்ளையார்‌ 
சொக்காரன்களும்‌, தருமர்‌ சொக்காரன்களும்‌ சொல்லோடும்‌, கல்லோடும்‌ 


மோதினார்கள்‌. இவர்கள்‌ சண்டை முடியுமுன்பே பூவம்மா, இருதரப்பிற்கும்‌ ஒரு 


பேரனைப்‌ பெற்றுப்‌ போட்டாள்‌. விஷயம்‌ அதோடு முடிந்தது. ஆனால்‌, 
பிள்ளையாரைப்‌ பொறுத்த அளவில்‌, அது இன்னும்‌ முடியவில்லை. அக்கா, அக்கா 
என்று அவள்‌ மேல்‌ அவ்வளவு பாசம்‌ வைத்திருந்தார்‌. இப்படி ஓடிப்‌ போகாமல்‌ 
'உட்கார்ந்த' அவள்‌, அதன்மூலம்‌ தனது வம்சத்திற்குத்‌ தலைக்குனிவை 
ஏற்படுத்திவிட்டாளே என்று அவருக்குக்‌ கோபம்‌. அது, கூடியதே தவிர 
குறையவில்லை. சென்ற ஆண்டு பூவம்மா, தனது மகனுக்கு, சொந்த தம்பியின்‌ மகளை 
தாலி கட்ட வைத்தாள்‌. அதிலிருந்து சொந்த பெரியப்பா மகனான, இந்தப்‌ பிள்ளையார்‌, 


அந்த பெரியப்பா மகன்‌ கோயக்கண்ணனோடும்‌ பேசமாட்டார்‌. 


பின்னோக்கிச்‌ சென்ற பிள்ளையாரின்‌ மனத்தை வெள்ளையம்மா முன்னோக்கிச்‌ 


செலுத்தினாள்‌. 


“இப்படிக்‌ குத்துக்கல்லா நின்னால்‌ எப்படி? பிள்ளை துடியாத்‌ துடிக்கான்‌. தவியாய்த்‌ 
தவிக்கான்‌. ஒரு நட நடந்து. பூவம்மா மயினி வீட்டுக்குப்‌ போய்‌, வரச்‌ சொல்லுறது... 
பிள்ளைய விடவா கெளரவம்‌ வந்துட்டு. ஆனாலும்‌ இந்த வீறாப்பு ஆகாதுப்பா... வேற 
யாரு போனாலும்‌ மயினி வரமாட்டாள்‌. அவள்‌ வராமல்‌ இந்த சீதாலட்சுமி 


போகமாட்டாள்‌! அப்புறம்‌ அவரவர்‌ இஷ்டம்‌...” 


பிள்ளையார்‌, இஷ்டத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தைச்‌ செய்தது போன்ற 


பெருமூச்சோடு விவரம்‌ சொன்னார்‌. 


“இப்பதான்‌ வழியில்‌ அவளப்‌ பார்த்தேன்‌. வீட்டுக்கு வாக்கான்னேன்‌... கூடவே 
புறப்பட்டாள்‌... நான்தான்‌, திருநீறு எடுத்துட்டு வான்னு சொன்னேன்‌. வழியிலதான்‌ 


பார்த்தேன்‌... படியேறிப்‌ பார்க்கல...” 


“கீழ விழுந்தாலும்‌, மீசையில மண்‌ படலியாம்‌...” 


117 


“எல்லாம்‌ இந்தப்‌ பன்னாடைப்‌ பயலால. பேசக்‌ கூடாத ஒடுகாலிகிட்ட, நான்‌ வருஷக்‌ 


கணக்குல வச்சிருந்த வீம்ப விட்டுக்‌ கொடுக்க வேண்டியதாப்‌ போச்சு...” 


“பாத்தியாளா மரகதம்‌... ஒப்பன்‌ பார்க்கதுக்கும்‌ பேசறதுக்கும்‌ “பேயன்‌” மாதிரி 
தெரிஞ்சாலும்‌, அவரு மனசு தேவதை மாதிரின்னு நான்‌ அடிக்கடி சொல்றத 
ருசுப்படுத்திட்டாரு பாரு. இந்த மாதிரி என்‌ அண்ணன்‌ மகனுக்கும்‌ விட்டுக்‌ 
கொடுத்திருந்தா...” 


“ஏழா மரகதம்‌... ஒம்மா ஏன்‌ இப்படி வாயக்‌ கிழிக்கான்னு கேளு...” 


“என்னம்மா நீ... தம்பி இந்த நிலயில இருக்கும்‌ போது, ஒனக்கு எப்படித்தான்‌ பேச 
வருதோ...” 


“போடி புண்ணாக்கு. பூவம்மா மயினி தீர்த்து வச்சுடுவாள்‌! அதனாலதான்‌, 
கவலையில்லை. அதோ மயினியே வந்துட்டாக, நமக்கு நல்லகாலம்‌ பொறந்துட்டு. 
மரகதம்‌, ஒப்பாவ மயினிகிட்ட ரெண்டு வார்த்தை பேசச்‌ சொல்லு... வாய்‌ 


அழுவிடாது...” 


பூவம்மா மயினி, இரண்டு கைகளிலும்‌, இரண்டு கொத்து வேப்பிலையைப்‌ 
பிடித்தபடியே லேசாய்‌ ஆடிக்கொண்டு வந்தாள்‌. ஜாக்கெட்‌ இல்லாத உடம்பு 
அப்போதிருந்த மின்னும்‌ சிவப்பு இப்போது துருப்‌ பிடித்திருந்தது. முட்டிகளிலிருந்து 


முழங்கைகள்‌ வரைக்கும்‌ பச்சை நீள வாக்கு முகம்‌. ஒரு கண்ணை உள்ளேயும்‌ மறு 


கண்ணை வெளியேயும்‌ விட்டுப்‌ போன்ற தோரணை... பிள்ளையார்‌ லேசாய்‌ சிரித்தார்‌. 


வரவேற்று விட்டாராம்‌. வெள்ளையம்மா, மயினியிடம்‌ ஒரு சந்தேகம்‌ கேட்டாள்‌. 


“மயினி... மயினி... ஒன்பது தேங்கா கேப்பீக. ஒரு குலை வாழைப்பழம்‌ வையின்னு 


சொல்லுவீங்க... ஒரு கட்டு வெத்திலை கேப்பீக. முப்பது ரூபா தட்சிணை தரணும்னு 


சொல்லுவிங்க... ஒன்னுமே கேக்காம அப்படியே வந்துட்டிகளே...” 


118 


“அதுல்லாம்‌ ஊருக்கும்‌. ஒலகுக்கும்‌. இன்னைக்கு நாலு பேரு முன்னால என்‌ தம்பி 
என்ன அக்கான்னு கூப்பிட்டான்‌. அதுவே போதும்‌ எனக்கு. ஏண்டா தம்பி, நாம்‌ நகமும்‌ 
சதையுமா இருந்தோமடா. என்னை, அந்தக்‌ 'கிந்துகாலன்‌' இடக்குப்‌ பேசினான்னு 
அவன ஓட ஓட விரட்டுனியேடா... காலையில தூக்கம்‌ கலைஞ்சதும்‌, எங்க அக்கா 


கண்ணுலதான்‌ க்கணும்‌ ன்‌ பெரியப்பா வீட்டிலேயே படுப்பியேடா... 
ஹணுலத மு ணுமனு ஓஒ டி 


பஞ்சபாண்டவர்‌ வனவாசம்‌ படிக்கிறத கேட்டுக்கிட்‌ பே ப்போமடா. அப்படிப்பட்‌। 
(பி ப்பி று அப்பர்‌. 


நம்மள விதி பிரிச்சிட்டேடா, அக்காவுக்குக்‌ கொடுத்த ஆயுள்‌ தண்டனை போதுண்டா. 


அதுக்குக்கூட கழிவு இருக்காண்டா... நீ மட்டும்‌, அக்காள இப்படி விட்டுட்டியேடா... 


நீ, அக்கான்னு இன்னிக்குச்‌ சொன்னதும்‌ நான்‌, பாவி மொட்ட... எப்படி சந்தோஷப்‌ 
பட்டேன்‌ தெரியுமா...” 


வெள்ளையம்மா, இரு கைகளாலும்‌, முகத்தை வேப்பிலைக்‌ கொத்துக்களோடு 
மூடினாள்‌. ஏங்கி ஏங்கி அழுதாள்‌. பிள்ளையார்‌, கண்களைத்‌ துடைத்துவிட்டு 


அக்காவின்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்தார்‌. இதைப்‌ பார்த்துவிட்டு மரகதமும்‌ 


அழுதுவிட்டாள்‌. வெள்ளையம்மாள்‌ லேசாய்ச்‌ சிரித்தாள்‌. 


பூவம்மாவுக்கு அப்போதுதான்‌ சுயம்புவே நினைவுக்கு வந்தது. வீட்டுக்குள்‌ வந்தாள்‌. 
சுவரில்‌ சாய்ந்து நின்றவனை உட்கார வைத்தாள்‌. தெற்குப்‌ பக்கமாய்‌ முகத்தைத்‌ 


திருப்பிவிட்டாள்‌. பிறகு அதட்டும்‌ குரலில்‌ கேட்டாள்‌. 


“சம்மணம்‌ போட்டு நல்லா உட்காருங்க, என்‌ மருமவனே. இன்னையோட ஒங்களப்‌ 
பிடிச்ச பீடை கழிஞ்சுட்டுதுன்னு நினைச்சுக்கோ! எப்பா. பிள்ளையாரு தம்பி, வேற 
எதுவும்‌ வேண்டாம்‌. ஒரு கட்டிக்‌ கற்பூரம்‌ வாங்கிட்டு வா. முடியுமுன்னால்‌. ரெண்டு 


வாழைப்பழம்‌. ஊதுபத்தி.” 


பிள்ளையார்‌ ஓடினார்‌. அவர்‌, தலை மறைந்ததும்‌ வெள்ளையம்மா, மயினிடம்‌ 


புலம்பினாள்‌. 


“வெளியில சொன்னா வெட்கக்கேடு மயினி. சேலையும்‌, ஜாக்கெட்டையும்‌ 


போட்டுக்கிட்டு குதிக்கான்‌. ஏய்‌ மரகதம்‌. நீ ஏன்‌ இப்படி கையை ஆட்டுறே. மயினியை 


119 


பத்தி ஒனக்கு என்ன தெரியும்‌. அவியிள உங்கப்பா உள்பட எல்லோரும்‌ விலக்கி 


வச்சபோதுகூட, தனியே நின்னவிய. அந்த மாரியம்மாவே கதின்னு மயினி அப்போ 
நட்ட வேப்பஞ்செடி இப்போ இவ்வளவு குத்து வேப்பிலையைக்‌ கொடுத்து மரமா 
நிக்கிது. மயினி கட்டுன மாரியாத்தா கோயிலுக்கு அதே வேப்பமரம்‌ விசிறி வீசுது... 
மயினி... மயினி... எந்த ரகசியத்தையும்‌ கழுத்த அறுத்தாக்கூட சொல்லமாட்டாக!” 


“அதைவிடு வெள்ளையம்மா. சேலை கட்டுறது பெரிய விஷயமாச்சே...” 


“நீங்களே இப்படி பயப்படலாமா மயினி. எல்லாம்‌ அந்தச்‌ செத்துப்போன 


சீதாலட்சுமியோட வேலை...” 


பூவம்மா மயினிக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தது மாதிரி ஆகிவிட்டது. இடது கையில்‌ 
வைத்திருந்த வேப்பிலைக்‌ கொத்தை, வலது கைக்‌ கொத்தோடு சேர்த்துப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, சுயம்புவின்‌ முகத்திற்கு முன்னால்‌, மேலும்‌ கீழுமாய்‌ ஆட்டினாள்‌. அந்த 
முகத்தை, அந்த இலைகள்‌ வருடிக்‌ கொடுத்தன. உடனே அவள்‌ கண்களை மூடிக்‌ 
கொண்டு மாரியம்மாவைப்‌ பற்றிய பாட்டைப்‌ பாடிக்‌ கொண்டே, வேப்பிலைக்‌ 
கொத்தை பலமாக ஆட்டினாள்‌. பிறகு ஆவேசப்பட்டு அதே கொத்தைச்‌ சுயம்புவின்‌ 
தலையில்‌ கொத்தவிட்டாள்‌. தலையைப்‌ பிடித்து வேப்பிலைக்‌ கொத்தாலேயே 


அடித்தாள்‌. பிறகு இடுப்பில்‌ காசுப்‌ பை போல்‌ சொருகியிருந்த விபூதிப்‌ பையை எடுத்து 


உள்ளங்கையில்‌ ஒரு கவளம்‌ திருநீறை வைத்துக்‌ கொண்டாள்‌. வாயைக்‌ கையின்‌ 
அடியில்‌ வைத்தபடியே அந்தத்‌ திருநீறை எடுத்து அவன்‌ முகத்துப்‌ பக்கம்‌ மூன்று 
தடவை ஊதினாள்‌. பிறகு, அவன்‌ தலையை ஓங்கி ஓங்கி அடித்தாள்‌. அவன்‌ வலி 
பொறுக்க முடியாமல்‌ இரண்டு கைகளாலும்‌ தலையை மறைத்தபோது, 
வெள்ளையம்மாள்‌ அவற்றைத்‌ தலையிலிருந்து பிய்த்தெடுத்தாள்‌. அப்போது தான்‌ வந்த 


தம்பியைப்‌ பார்த்து, “என்மவனே பிள்ளையாரே... ஆத்தாளுக்குக்‌ கற்பூரம்‌ 


கொளுத்துடா” என்றாள்‌ அந்த அக்கா. 


பிள்ளையார்‌, ஒரு கட்டி கற்பூரத்தையும்‌ வெற்றிலையில்‌ வைத்துக்‌ கொளுத்தினார்‌. 
ஜோதியாய்‌ எரிந்த அதை, பூவம்மா, வெறுங்கையால்‌ தூக்கித்‌ தாம்பாளத்தில்‌ 


வைத்தாள்‌. அதைக்‌ கையில்‌ ஏந்திக்கொண்டே அதட்டினாள்‌. 


120 


“ஏய்‌ சீதாலட்சுமி. என்னோட காவலுக்குள்ளேயே நீ எப்படிடி வரலாம்‌? மரியாதியாய்‌ 


ஓடுறியா.இல்ல, ஒன்ன பாதாளக்‌ குகைக்குள்ள பிடிச்சுப்‌ போடணுமா... சரி, சரி, 


கேட்கிறத கேட்டு, வாங்குறத வாங்கிக்கிட்டு பேசாம போ! ஒனக்கு என்ன வேணும்‌ 
சொல்லுடி! நீ பேயாப்‌ போனாலும்‌, நீயும்‌ என்‌ மகள்தாண்டி. ஒன்‌ தாய்கிட்ட கேள்‌ 


மகளே.” 


சுயம்புவுக்குத்‌ துக்கம்‌ குறைந்து, மகிழ்ச்சி ஏற்பட்டது. முதல்‌ தடவையாக தன்னை டடி' 
போட்டும்‌, மகள்‌ என்றும்‌ அழைத்த அத்தையைப்‌ பார்த்து, லேசாய்ச்‌ சிரித்தான்‌. 


வெள்ளையம்மா அதட்டினாள்‌. 


“இப்படி சிரிச்சா சீரழிஞ்சு போவே மகளே! சீக்கிரமா கேட்டுட்டு சீக்கிரமா போ. 


உனக்கு என்ன வேணும்டி...” 


சுயம்பு சுயமாகவே பதிலளித்தாள்‌. 


“சேல வேணும்‌... சேல வேணும்‌... டேவிட்‌ போட்ட வெளிர்‌ மஞ்சள்‌ துண்டுமாதிரி 


நிறத்துல சேல இருக்கணும்‌. ஜாக்கெட்‌... வெள்ளை உள்பாடி, பாவாடை. ஏழெட்டு 


வளையலு,, குங்குமம்‌...” 


“சரி. இப்பவே ஓப்டிப்போ... நீ கேட்டது எல்லாம்‌ அடுத்த செவ்வாக்கிழமை உச்சி 


காலத்துல ஒன்‌ வீடு தேடி வரும்‌.” 


பூவம்மா, செம்புத்தண்ணி, செம்புத்தண்ணி என்று கத்த அந்த கத்தல்‌ முடியுமுன்பே, 
மரகதம்‌ செம்பும்‌ கையுமாக வந்தாள்‌. அதை வாங்கிக்கொண்ட பூவம்மா சுயம்புவின்‌ 
முகத்தில்‌ செம்பையும்‌ சேர்த்து மூன்று தடவை வீசியடித்தாள்‌. அவ்வளவு உக்ரம்‌. பிறகு 
நெற்றியில்‌ திருநீறு இட்டு, குங்குமம்‌ போட்டு, வாயைத்‌ திறக்கச்‌ சொல்லி, அதில்‌ 
மூன்று தடவை கையை உள்ளே விட்டு, வெளியே எடுத்தாள்‌. ஒரு பெரிய 
பிரச்னையைத்‌ தீர்த்து விட்ட பெரு மிதத்தில்‌ பேசினாள்‌. 


“கலங்காதே பிள்ளையார்‌... எம்‌ மருமவனுக்குப்‌ பிடிச்ச பீடை இன்னியோட 


121 


முடிஞ்சிட்டு... சந்தையில போயி நல்ல சேலையா வாங்கு... சீதாலட்சுமி கொஞ்சம்‌ 


நாகரீகமானவள்‌ பாரு... வளையலும்‌ ரப்பரா இருக்கட்டும்‌...! 


வெள்ளையம்மா, ஒரு சந்தேகம்‌ கேட்டாள்‌. 


“டேவிட்டுன்னா யாரு? அந்தப்‌ பேரையே இந்த சீதாலட்சுமி சொல்றாளே! ஒருவேள 
கலியாணத்துக்கு முன்னால அவன வச்சுக்கிட்டு இருந்திருப்பாளோ...” 


“எக்கா... இந்த மூளியை வாய மூடச்‌ சொல்லுக்கா. யாரையும்‌ பழி 


சொல்லணுமுன்னால்‌ கூசாம சொல்லுவா!” 


பூவம்மா, வெள்ளைக்‌ கொடி பிடித்தாள்‌. 


“ஊர்க்கதை நமக்கெதுக்கு வெள்ளையம்மா... நம்ம வரைக்கும்தான்‌ நாம்‌ பார்க்கணும்‌. 
சீதாலட்சுமி கேட்டது எல்லாத்தையும்‌ என்‌ மருமவன்‌ கையில கொடுங்க. அடுத்த வாரம்‌ 
செவ்வாய்க்கிழமை உச்சிப்‌ பகலுல என்‌ மருமவன்‌ யாருக்கும்‌ தெரியாம போயி 
சீதாலட்சுமி சமாதியில சேலை, துணிமணி, வளையலு, எல்லாத்தையும்‌ வச்சுட்டு 
திரும்பிப்‌ பார்க்காமலே வந்துடணும்‌! இதுக்கும்‌ மீறி சீதாலட்சுமி, கட்டுப்படலன்னா 
இருக்கவே இருக்கு. பாதாளச்‌ சிறை!” 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 15 


உச்ச வெயில்‌, உச்சியைப்‌ பிளந்த நேரம்‌. 


சுயம்பு, பாண்ட்‌ சட்டை போட மறுத்துவிட்டான்‌. அவன்‌ போக்கிலேயே விட்டுப்‌ 
பிடித்தார்கள்‌. ஆறுமுகப்‌ பாண்டிக்கும்‌, அவன்‌ மனைவிக்கும்‌ இதில்‌ இஷ்டமில்லை. 
பூவம்மா மீதும்‌ ஒரு நம்பிக்கையில்லை. ஆனாலும்‌ நன்மை வராது போனாலும்‌ தீமை 


வராது என்ற அனுமானம்‌. மரகதம்‌, ஒரு தூக்குப்‌ பை யில்‌, புடவை ஜாக்கெட்‌, பாடி, 


பாவாடை வகையறாக்களை நிரப்பி, அவற்றிற்குமேல்‌ வளையல்களைத்‌ திணித்து, 


தம்பியிடம்‌ நீட்டினாள்‌. 'பிளஸ்‌-ஒன்‌' மோகனா என்னம்மா இதெல்லாம்‌ என்று அம்மா 


தோளில்‌ முகம்‌ போட்டுச்‌ சிணுங்கினாள்‌. அவளோ, முற்றத்தில்‌ எல்லாவற்றையும்‌ 
மேற்பார்த்த பூவம்மா மயினியிடம்‌ ஒரு சந்தேகம்‌ கேட்டாள்‌. 


“மயினி. இந்த மாதிரி சேலத்‌ துணிகள படைச்சிட்டு நாமளேதான உடுக்கிறது 


வழக்கம்‌.” 


“தேவதைகளுக்கு நேருற துணிமணிகளை நாம எடுத்து உடுத்தலாம்‌. ஆனால்‌ இது 
பேய்க்கு வைக்கிறது. தீட்டுக்‌ கழிக்கறது மாதிரி...” 


“கூட யாரையாவது அனுப்பலாமா... இவன்‌ அங்கயும்‌ வீட்ல போட்ட கூத்து மாதிரி.. 


“கவலையே வேண்டாம்‌. சீதாலட்சுமி வெலகிட்டாள்‌. ஆனாலும்‌ சட்டம்‌ பேசுற பய 
மவள்‌, கூட யாராவது போனால்‌, அந்த ஆளைப்‌ பிடிச்சுக்கிட்டு, திருப்பிக்‌ கேட்டால்‌, 
'சுயம்ப விட்டுப்‌ போன்னுதானே வாக்குக்‌ கேட்டிய. அப்படின்னு சொல்லிடுவா... 
அதனால, என்‌ மருமவன்‌ தானாப்‌ போயிட்டு தானா வரட்டும்‌. வாங்கய்யா 


மருமவனே...” 


122 


7 


சுயம்பு, சொல்லப்‌ பொறுக்காமல்‌, அத்தை அருகே போனான்‌. பூவம்மா இடுப்பிலிருந்து 


விபூதிப்‌ பையை எடுத்து அவனுக்குத்‌ திருநீறு இட்டாள்‌. இன்னொரு இடுப்பில்‌ இருந்த 
குங்குமச்‌ சிமிழை எடுத்தபோது, “சரியா நெற்றிப்‌ பொட்டுல வையுங்க அத்தை” என்று 


சுயம்புவே சொல்லிக்‌ கொடுத்தான்‌. பிள்ளையார்‌ திட்டப்போன வாயைக்‌ கட்டிப்‌ 


போட்டார்‌. 


சுயம்பு புறப்பட்டான்‌. அண்ணிக்காரியால்‌ தாங்க முடியவில்லை. 


“சூட்கேஸை சுமந்துட்டு காலேஜுக்கு போகிற கையில தூக்குப்‌ பையும்‌ அதுவுமா... 
சே!” 


மருமகளை அத்திப்பூப்‌ போல்‌ பாசமாய்ப்‌ பார்த்த மாமியார்‌ வெள்ளையம்மா, அவள்‌ 
ரு அத்தப்பூ த்த ௮ 


தலைக்கு மேலே உள்ள ஜன்னல்‌ வழியாகப்‌ பார்த்தாள்‌. அதே வைக்கப்படப்பு 


123 


பக்கத்தில்‌ கொழுந்தன்‌ பெண்டாட்டியின்‌ நடமாட்டம்‌. 


“பூனக்கண்ணி... பார்க்கிற பார்வையைப்‌ பாரு... முதல்‌ தடவ. நான்‌ பெத்த பிள்ளை 
காலேஜுக்குப்‌ போகும்‌ போதும்‌, வேணுமுன்னே குறுக்கே வந்தாள்‌. எல்லாம்‌ 


வெளங்காம போயிட்டு... சுயம்பு. கொஞ்சம்‌ தண்ணிரை குடிச்சுட்டுப்‌ போ!” 


சுயம்புவுக்கு, அண்ணன்‌ மகன்‌ தண்ணிர்‌ கொண்டு வந்தான்‌. அதைக்‌ குடித்துவிட்டு, 


அவன்‌ புறப்படப்‌ போனபோது, பூவம்மா மயினி, மார்பைத்‌ தட்டி, சுயம்புவுக்குத்‌ 


தைரியம்‌ சொல்வது போல்‌ எல்லோருக்கும்‌ சொன்னாள்‌. 


“திரும்பிப்‌ பாராம போயிட்டு, திரும்பிப்‌ பாராம வரணும்‌ என்‌ மருமவனே. மாரியாத்தா 
இப்ப என்கிட்ட இருந்து ஒங்கிட்ட வாராள்‌. சீதாலட்சுமியும்‌ நீங்க கொடுக்கிறத 


வாங்கிக்கிட அங்க தயாரா இருக்காள்‌, ஏடா கூடம்‌ செய்ய மாட்டியளே...” 


சுயம்பு, பலமாகத்‌ தலையாட்டிவிட்டு, வாசலைத்‌ தாண்டினான்‌. அவர்கள்‌ சொல்லிக்‌ 
கொடுத்ததுபோல்‌ ஊர்‌ வழியாகப்‌ போகாமல்‌, இரண்டு பக்கமும்‌ வரிசை வரிசையாய்‌ 
நீளவாக்கில்‌ உள்ள குடிசை வீடுகளின்‌ இடுக்கு வழியாய்‌ நடந்தான்‌. அநத்க்‌ காலத்து 
வழக்கப்படி, 'மூணே முக்கால்‌ பிடி' இடைவெளியோடு கட்டப்பட்ட மண்‌ சுவர்கள்‌. 
அந்த இடுக்கு வழியாய்ச்‌ சென்றவன்‌, 'வண்ணாக்குடி' வழியாய்ப்‌ பருத்திக்‌ காட்டைத்‌ 
தாண்டி, கருவேல மரக்காட்டிற்குக்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ போய்‌ விட்டான்‌. அங்கேதான்‌, 
சீதாலட்சுமியக்கா சமாதி இருக்குது. “தம்பி தம்பி” என்று அவனையே வளைய வந்தவள்‌ 


பட்டறைச்‌ சட்டம்போல்‌ பரந்த உடம்பும்‌, விரிந்த முகமும்‌ கொண்டவள்‌. திடீரென்று 


இறந்துவிட்டாள்‌. 


ஐந்தாண்டு காலம்‌, குழந்தைப்‌ பேறு இல்லாமல்‌ கிடந்தவள்‌ இந்த சீதாலட்சுமி, 
முதலாண்டு முடிந்தவுடனேயே, மாமியார்க்காரி, அவளைச்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌, 
“மலடி... மலடி...” என்றாள்‌. அப்போதெல்லாம்‌ அவளுக்கு ஆறுதலாக இருந்த கணவன்‌ 


முத்துவும்‌, காலப்‌ போக்கில்‌ “மலடி... மலடி...” என்பான்‌. ஒருநாள்‌, சீதாலட்சுமியும்‌ 
துடித்துப்போய்‌, நீரு மலடா இருக்கறதால தான்‌ நானும்‌ பூக்காமல்‌. காய்க்காமல்‌ 


இருக்கேன்‌. என்று சொல்லி விட்டாள்‌. உடனே அந்தப்‌ புருஷப்பயல்‌, அப்போ நீ 


124 


கல்யாணத்துக்கு முன்னாலயே கள்ளப்‌ பிள்ளை கழிச்சிருக்கே என்று சாடியிருக்கான்‌. 
அடுத்த இரண்டு மணி நேரத்தில்‌, சீதாலட்சுமி இறந்துவிட்டாள்‌. தற்கொலை என்பது 
குடும்பக்‌ கட்சி, கொலை என்பது அந்த குடும்பத்திற்கு வேண்டாதவர்களின்‌ கட்சி. 
அவள்‌ செத்தாலும்‌, இந்தப்‌ பேச்சு இன்னும்‌ சாகவில்லை. சுயம்புவுக்கு அவளை 


நினைக்க நினைக்க, பரிதாபம்‌ ஏற்பட்டது. டேவிட்டும்‌, தன்னை அப்படி ஒதுக்கி 


விடலாமோ என்று பயமும்‌ ஏற்பட்டது. 


சுயம்பு, முக்கால்வாசி தூரம்‌ போய்விட்டான்‌. கீழே கை நழுவி விழுந்த தூக்குப்‌ பையை 
எடுக்கக்‌ குனிந்தான்‌. நூல்‌ சேலைதான்‌. ஆனாலும்‌, டேவிட்‌ கழுத்துக்கு இரு பக்கமும்‌, 
தொங்கியதே, அதே மாதிரி வெளிர்‌ மஞ்சள்‌ நிறம்‌. வெள்ளை வெள்ளையான 
வளையல்கள்‌. மோடாத்துணி, பாவாடை, பாடி, சீதாலட்சுமி அந்த ஆடைகளைப்‌ 
பார்ப்பாளே தவிர, உடுக்கமாட்டாள்‌ என்ற அனுமானத்தில்‌ ஜாக்கெட்டுக்குப்‌ 
பட்டன்கள்‌ இல்லை. பாடிக்குக்‌ கொக்கி தைக்கப்படவில்லை. நீளவாக்கிலும்‌ அகல 
வாக்கிலும்‌ மடிக்கப்பட்டு, ஓரடி நீளத்திற்கும்‌ அரையடி அகலத்திற்கும்‌ அதே அளவு கன 
பரிமானத்திற்கும்‌ உட்பட்டுத்‌ தோன்றிய அந்தச்‌ சேலையை, அதிசயத்தோடு 
பார்த்தான்‌. அவனுக்கும்‌ போன ஆசை புது வீச்சோடு திரும்பி வந்தது. யோசித்தான்‌. 


ஆனால்‌ புடவையை போனவாரம்‌ கட்டுனது மாதிரி கட்டப்படாது. எப்படிக்‌ கட்டலாம்‌. 


இந்த மலரு வரவே இல்லை. பதில்‌ லெட்டர்‌ கொடுக்கலைன்னு கோபம்‌. எவள்‌ கிட்ட 


கேட்கலாம்‌...? 


சொல்லி வைத்ததுபோல்‌, அவன்‌ எதிரே மூன்று பெண்கள்‌ தொலைதூர குளத்துப்‌ 
பக்கத்திலிருந்து, தரையிறங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஒருத்தி, துவைத்த துணி 
மணிகளை மார்பு வரைக்கும்‌ கட்டிய புடவைக்கு மேல்‌ அங்குமிங்குமாய்‌ மடித்துப்‌ 
போட்டிருந்தாள்‌. இன்னொருத்தி, ஈரப்புடவையைக்‌ கட்டிக்கொண்டு முந்தானையை 
மட்டும்‌ விரித்துக்‌ காயப்போட்டுக்‌ கொண்டு வந்தாள்‌. மற்றொருத்தி இவள்கள்‌ 
மத்தியில்‌ ஒரு கதாநாயகி, இஸ்திரி போட்ட புடவை ஜாக்கெட்‌, அசத்தலான பார்வை. 


கொத்தும்‌ கண்கள்‌, குமிழியில்லாக்‌ கன்னம்‌. உருண்ட முகம்‌. கையில்‌ பிளாஸ்டிக்‌ 


கூடை. அவை முழுக்க ஈரத்துணிகள்‌. 


அந்த மூன்று பெண்களும்‌, செஞ்சிவப்பு வெட்டுக்‌ கிளிகள்‌ மாதிரியான பூக்களைச்‌ 


சுமக்கும்‌ துவரம்‌ பருப்புப்‌ பயிர்கள்‌ பளிச்சிடும்‌ தோட்ட வரப்பின்‌ வழியாய்‌, ஊருக்கு 


125 


அருகே உள்ள கரிசல்‌ காட்டுப்‌ பக்கமாக வந்தார்கள்‌. சுயம்புவால்‌ பொறுக்க 


முடியவில்லை. பெண்வாசனை கண்டு, அவர்களைப்‌ பார்த்து ஓடினான்‌. அவர்களே 


திடுக்கிட்டு நின்றுவிட்டு, அப்புறம்‌ நடக்கும்படி ஓடினான்‌. இதற்குள்‌ சிரித்துக்கொண்டு 


நின்ற அவனை, பிளாஸ்டிக்‌ கூடையில்‌ ஈரத்துணிகளைப்‌ பிடித்துக்கொண்டு இஸ்திரி 
துணிகளைக்‌ கட்டியிருந்த சந்திரா, அவன்‌ கையிலிருக்கும்‌ தூக்குப்‌ பைக்கு வெளியே, 
அதன்‌ நாக்குப்போல்‌ துருத்திய புடவையைப்‌ பார்த்தபடியே, கோபம்‌ கோபமாகக்‌ 


கேட்டாள்‌. 


“செத்துப்போன எங்க அண்ணியையும்‌ எங்க குடும்பத்தையும்‌ கேவலப்படுத்தணும்னு 


திட்டம்‌ போட்டிருக்கீங்க இல்லியா... அதுவும்‌ இந்தக்‌ காலத்துல இப்படி ஒரு 
மூடத்தனம்‌. வைக்கிறதா இருந்தா ஒன்‌ பாட்டி சமாதில வைக்க வேண்டியதுதானே!” 


இன்னொருத்தி இடை மறித்தாள்‌. 


“இவனுவ குடும்பத்துக்கு அப்போ சமாதி கட்டக்கூட வக்கு ஏது?” 


சுயம்புவிற்கு அந்த சந்தர்ப்பத்தில்‌ எதுவும்‌ பிடிபட வில்லை. சூதுவாதில்லாமல்‌ 


கேட்டான்‌. பையிலிருந்த சேலையைத்‌ தூக்கிக்‌ காட்டிக்‌ கேட்டான்‌. 


“இந்தச்‌ சேலையை எப்படிக்‌ கட்டணும்னு சொல்லிக்‌ கொடுக்கிறயா சந்திரா...!” 


அந்த மூவரும்‌ அவன்‌ கிண்டல்‌ செய்கிறானோ என்று திடுக்கிட்டார்கள்‌. அதற்குள்‌ 
அவன்‌, புடவையைப்‌ பேண்டுக்கு மேல்‌ சுற்றி, எப்படி கொசுவம்‌ வைக்க வேண்டும்‌ 
என்பது புரியாமல்‌ அவர்களைப்‌ பார்த்தான்‌. அதே அந்த சந்திராவுக்கு, இப்போது 
மூளையில்‌ ஒரு மின்‌ பொறி. அதை இடியாக இடிக்க விரும்பினாள்‌. காற்று வாக்கில்‌ 
வந்த பேச்சு, உறுதிப்படுவது போலிருந்தது. அவனைப்‌ பார்த்தப்‌ பல்லைக்‌ கடித்தவள்‌, 


இப்போது பல்லைக்‌ காட்டிப்‌ பேசினாள்‌. 


“மொதல்ல அந்தப்‌ பூவரச மரம்‌ பக்கமாப்‌ போயி, பாவாடை ஜாக்கெட்ட போட்டுட்டு 


வாங்க... புடவை கட்டுறதப்‌ பத்தி நான்‌ சொல்லித்‌ தாரேன்‌!” 


126 


சுயம்பு, அந்தப்‌ பூவரசுப்‌ பக்கமாகப்‌ போனான்‌. இதற்குள்‌ துணிமணிகளை உடம்பு 
முழுவதும்‌ பாம்புப்‌ பிடாரி மாதிரி போட்டிருந்த எளியவளான சூரியா, சந்திராவை 


அதட்டினாள்‌. முப்பது வயதுக்காரி.... பண்ணைச்‌ சேவகம்‌. 


“எம்மாளு சந்திரா. நீ செய்யுறது ஒனக்கே அடுக்காது! அவன்‌ நட்டுக்‌ கழண்டு நிக்கான்‌. 
இப்படியா ஒருத்தனக்‌ கேவலப்படுத்தறது. பழுத்த ஓலை விழும்‌ போது பச்சை ஓலை 
சிரிச்சுதாம்‌...” 


“இவனும்‌. இவன்‌ குடும்பமும்‌ சேர்ந்து எங்க அண்ணி ஏதோ இவனை ஆட்டிப்‌ பிடிச்சு 
புடவை கேக்குறான்னு கேவலப்படுத்தலாமா... இதுமட்டும்‌ ஒனக்கு உறைக்காக்கும்‌. 


உனக்கு இஷ்டமில்லன்னா யார்‌ நிக்கச்‌ சொன்னது... போயேன்‌...” 


“போகாம ஒன்‌ வீட்டுக்கா வரப்போறேன்‌...!” 


அந்த எளியவள்‌ ஓட்டமும்‌ நடையுமாய்‌ ஊரைப்‌ பார்த்துப்‌ போனாள்‌. இதற்குள்‌, சுயம்பு 
'பாவாடையும்‌ ஜம்பருமாய்‌' அந்த எஞ்சிய பெண்கள்‌ முன்னால்‌ வந்து நின்றான்‌. 
சந்திரா அவனிடமிருந்து புடவையை வாங்கி, அதை எப்படிக்‌ கட்ட வேண்டுமென்று 
சொல்லப்‌ போனாள்‌. இதற்குள்‌ பக்கத்தில்‌ நின்றவள்‌ சுயம்புவைப்‌ பார்த்துப்‌ 
பயந்துவிட்டாள்‌. இந்த சந்திராவிற்கும்‌ ஒரு அதிர்ச்சி. ஒருவேளை அண்ணியே 
இவனைப்‌ பிடித்திருப்பாளோ என்ற சந்தேகம்‌. ஆனாலும்‌ அவளுக்கு இதில்‌ நம்பிக்கை 
இல்லை. எவனோ, ஒருத்தனைக்‌ காதலித்து அந்தப்‌ பேச்சு வீட்டில்‌ அடிபட்டபோது, 
“அவனைப்‌ பார்த்திருந்தால்‌, என்‌ கண்ணு குருடாப்‌ போயிடும்‌'னு கூசாமல்‌ பொய்‌ 
சொல்லி யாரும்‌ கேட்காமலே கற்பூரத்தை ஏற்றி அணைத்தவள்‌ இந்த சந்திரா. 
கற்பூரம்தான்‌ அணைந்ததே தவிர, இவளோ, இவள்‌ காதலோ அணையவில்லை. 
இதனாலேயே, இவள்‌ நாத்திகவாதி ஆகி விட்டவள்‌. 


சுயம்பு, அவசரம்‌ தாங்க முடியாமல்‌ புடவையை நீட்டினான்‌. அவள்‌ அதை 


வாங்கிக்கொண்டே, உடம்பில்‌ சுற்றவிட்டாள்‌. 


“இந்தா பாரு சுயம்பு. சேலைல இந்த முனையை இப்படிப்‌ பிரிச்சு தொப்புளுக்கு மேல 
சொருகணும்‌... அப்புறம்‌ இந்த மாதிரி புடவைய வலது பக்கமா இடுப்பச்‌ சுற்றி ரெண்டு 


127 


தடவ சுத்தணும்‌... சுத்தியாச்சா. நல்லாப்‌ பாரு... இன்னும்‌ மிச்சம்‌ இருக்கிற இந்தத்‌ 
துணிய, லூசா விட்டு, தோளுல போடணும்‌. போட்டாச்சா. இதோ. இந்த மாதிரி லூசா 
இருக்கிற துணியை சுருக்குப்‌ பை மாதிரி மடக்கணும்‌. மடக்கு மடக்கா மடக்கியாச்சா. 
இதுதான்‌ கொசுவம்‌. இதையும்‌ தொப்புளுக்கு மேல இப்படிச்‌ சொருகணும்‌. எங்க 


உடுத்திக்‌ காட்டு பார்க்கலாம்‌...” 


சுயம்பு, அவளிடமிருந்து அந்தப்‌ புடவையை பயபக்தியோடு பார்த்து, பலவந்தமாகப்‌ 


பறித்தான்‌. அவள்‌ சொன்னதுபோலவே, ஒரு சொருகு. இரண்டு சுற்று. 


அவள்‌, திருத்தம்‌ கொடுத்தாள்‌. 


“முந்தாணி அவ்வளவு வேண்டாம்‌... ஆ... இப்ப சரி தான்‌. அந்த லூசா இருக்க துணியச்‌ 
சுருக்குங்க... சபாஷ்‌. இதுதான்‌ பொம்பளைக்கு லட்சணம்‌. நீ பொம்பளை மாதிரியே 


ஆகிட்டே...” 


“பொம்பள மாதிரி என்ன தாயி... நான்‌ பொம்பளையேதான்‌.” 


சுயம்பு, வளையல்களைக்‌ குலுக்கிக்‌ காட்டினான்‌. “கொலுசும்‌ இருந்தா நல்லா 
இருக்கும்‌. ஒன்‌ கொலுசக்‌ கொஞ்சம்‌ தாரியாடி” என்று கேட்டபோது, சும்மா நின்றவள்‌ 
பயந்தாள்‌. புடவை டீச்சர்‌, திருப்திப்பட்டாள்‌. 

பிறகு பல்லைக்‌ கடித்து முகத்தை கோரமாக்கியபடியே சொன்னாள்‌. 


“சரி... எங்க போகணுமோ... போ... நாங்க வீட்டுக்குப்‌ போறோம்‌!” 


சந்திரா, அப்படியும்‌ போக மனமில்லாமல்‌, சுயம்புவை ரசித்துக்‌ கொண்டும்‌, 


ஓடப்போன சித்தப்பா மகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டும்‌ நின்றாள்‌. அப்போது... 


பிள்ளையாரும்‌, ஆறுமுகப்‌ பாண்டியும்‌, ஒருவர்‌ பின்னால்‌ ஒருவர்‌ ஓடிவர, அவர்கள்‌ 


பின்னால்‌ ஒருவரை ஒருவர்‌ துரத்துவதுபோல்‌ மரகதம்‌, வெள்ளையம்மாள்‌, அலறி 


128 


அடித்து ஓடி வந்தார்கள்‌. சிறிது இடைவெளி கொடுத்து, பூவம்மா வேப்பிலைக்‌ 
கொத்தோடு ஓடிவந்தாள்‌. ஊருக்குள்‌ போன 'எளியவள்‌' சூரியா ஒவ்வொரு வீடாக 
விஷயத்தை இன்னும்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. முதல்‌ செய்தி பிள்ளையார்‌ 
வீட்டுக்குத்தான்‌... 


மரகதம்‌ துணுக்குற்று நின்ற சந்திராவை முடியைப்‌ பிடித்துக்‌ கீழே தள்ளினாள்‌. அந்த 
முடியின்‌ பிடியை விடாமலே, அவளை அங்குமிங்குமாய்‌ இழுத்தாள்‌. அப்படியும்‌ 
ஆவேசம்‌ தணியாத காளியாய்‌, அவளைத்‌ தூக்கி நிறுத்தி, முகத்தில்‌ காறிக்‌ 
காறித்துப்பினாள்‌. அவளை மல்லாக்கத்‌ தள்ளிவிட்டு, மறுபடியும்‌ முடியைப்‌ பிடித்து, 
இழுத்து, புடவை கட்டிய தம்பியின்‌ பக்கம்‌ தள்ளிவிட்டு, ஆவேசம்‌ குறையாமல்‌ 


ஆணையிட்டாள்‌. 


“என்னடி, நெனச்சுக்கிட்டே... ஒருத்தன்‌ லேசா கெட்டுப்‌ போயிட்டால்‌, அவன 


ஒரேயடியாக்‌ கெடுத்துட ணுமா. இப்ப அவன்‌ காலத்‌ தொட்டுக்‌ கும்பிட்டு அவன்‌ 
கட்டியிருக்கிற புடவைய உரிந்து... நல்லா மடிச்சுத்‌ தரணும்‌. இல்லாட்டால்‌ நீ இந்த 
இடத்துல இருந்து, ஒரு அடி நகர முடியாது...” 


“நீங்க மட்டும்‌ எங்க அண்ணிய கேவலமாக்கலாமா. அவங்க இவன பேயாய்‌ 
பிடிச்சிருக்கறதாயும்‌, ஒங்ககிட்ட புடவை யாசகம்‌ கேட்டதாயும்‌ எப்படி கேவலப்‌ 
படுத்தலாம்‌? இவன்கிட்ட துணிகளைக்‌ கொடுத்து, எப்படி அனுப்பலாம்‌. ஒருத்தி செத்த 
பிறகும்‌, அவளை பழைய படியும்‌ சாகடிக்கணுமா...” 


மரகதத்திற்கு, மனம்‌ கேட்கவில்லை. அவள்‌ சொல்வதிலும்‌ ஒரு அர்த்தம்‌ உள்ளது. 
சுயம்புவுக்கு ஒரு நீதி, சீதாலட்சுமிக்கு இன்னொரு நீதி என்று இருக்க முடியாது. 
கைகளைப்‌ பிசைந்தாள்‌. அப்போது, தாய்க்காரி வெள்ளையம்மா ஒரு உண்மையைக்‌ 
கண்டுபிடித்தது போல்‌ கீழே குனிந்தாள்‌. குனிந்தபடியே ஒன்றுவிட்ட நாத்தினார்‌ 
பூவம்மாமீது மண்ணை வாரி வாரி வீசினாள்‌. இப்போது அவள்‌ உடம்பே மண்‌ 
நிறமானது. வெள்ளையம்மாவின்‌ கை இப்படி இயங்கிக்‌ கொண்டிருக்கும்போதே, 
வாயும்‌ இயங்கியது. 


“அடுத்துக்‌ கெடுத்தவளே! யக்‌ கெடுத்தவளே! ஒம்புத்தியக்‌ காட்டிட்டியேடி! இந்தப்‌ 
அடுத்து த்த குடி த்த ஒம்புத டிட்டிஃயடி' இந்த 


129 


பாவி மனுஷன்‌ கிட்ட இருந்த பகைக்கு, பழி வாங்கிட்டியேடி சண்டாளி! இங்கயும்‌ 
சொல்லிக்‌ கொடுத்து, அங்கயும்‌ சொல்லிக்‌ கொடுத்து, எங்கள கேவலப்படுத்திட்டியேடி! 
நீ உருப்படுவியாடி! ஒன்‌ வீட்டிலயும்‌ இப்படி ஒண்னு முடியாதா...? கைகேயி கூனி! 
நீலி!” 


பூவம்மா, வெள்ளையம்மா போட்ட மண்‌ துகள்களை மாரியாத்தா போட்ட 
அம்மைபோல்‌ நினைத்துக்கொண்டு வேப்பிலையை வைத்து தடவிவிட்டாள்‌ 
பதட்டமாக, பிறகு அங்குமிங்குமாய்‌ சுற்றிச்‌ சுற்றி ஆகாயத்தைப்‌ பார்த்து கையை ஓங்கி 
ஓங்கி அரற்றினாள்‌. 


“அடி மாரியாத்தா! என்ன ஏமாத்திட்டியேடி... நீ உருப்படுவியாடி! எல்லாருக்கும்‌ 
செய்யறது மாதிரிதானே என்‌ மருமவப்‌ பிள்ளைக்கும்‌ செய்தேன்‌! இந்த ஆந்தைக்‌ 
கண்ணி சொல்றது மாதிரி நான்‌ நடந்திருந்தால்‌, கண்ணு அவிஞ்சு திண்ணையில 
கிடப்பேன்‌! மாரியாத்தா! என்‌ கூடப்பிறந்த பிறப்புக்கே ரெண்டகம்‌ செய்திட்டியேடி! 


தம்பி! பிள்ளையார்‌! நீயும்‌ நம்புறியாடா..?” 


பிள்ளையார்‌ பித்துப்‌ பிடித்து நின்றபோது, ஊரிலிருந்து பெருங்கூட்டம்‌ ஓடி வந்தது. 
அதில்‌ சீதாலட்சுமி வாழ்க்கைப்பட்ட குடும்பத்து ஆட்களே அதிகம்‌. பிள்ளையார்‌ வீடு 
மேலத்‌ தெரு என்பதால்‌, அவரது பங்காளிகள்‌, இனிமேல்தான்‌ வரவேண்டும்‌. சந்திரா, 
தனது பங்காளிக்‌ கூட்டத்தைப்‌ பார்த்த பிறகு, அது வரு முன்னாலேயே, அங்கே 
ஓடிப்போய்‌, கத்தினாள்‌. கதறினாள்‌. பிறகு கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்துக்‌ 
கொண்டு மரகதம்‌ மேல்‌ எரியப்‌ போனாள்‌. யாரோ அவள்‌ கையையும்‌ கல்லையும்‌ 
சேர்த்துப்‌ பிடித்தார்கள்‌. சீதா லட்சுமியின்‌ கணவன்‌. முத்துக்குமார்‌ சிங்கம்‌ புலிகளை 
எச்சரிக்கை செய்யும்‌ கொம்பன்‌ யானைபோல்‌, கூட்டத்திலிருந்து தனிப்பட்டு முன்னால்‌ 


வந்தான்‌. மரகதத்தைப்‌ பார்த்து, தன்னம்பிக்கைக்‌ குரலில்‌ கேட்டான்‌. 


“ஏய்‌ மரகதம்‌! ஒன்னையும்‌ இழுத்துப்‌ போட்டு அடிக்க எனக்கு எவ்வளவு நேரமாகும்‌.” 


ஆளுக்கு ஆள்‌ பேசினார்கள்‌. 


130 


“என்னப்பா நீ.பொம்பளப்‌ புள்ளிய சண்டையில அடிப்பேன்‌ பிடிப்பேன்‌ என்கிறே! அட, 


விடப்பா, பஞ்சாயத்து வைக்கலாம்‌!” 


“பஞ்சாயத்துக்குப்‌ போக நாங்க எளியவங்க இல்ல. நூறு தலைக்‌ கட்டோட 


இருக்கவங்க... இந்த மரகதத்தை விடப்போறதா இல்ல!” 


முத்துக்குமாரை, அவன்‌ பங்காளிகளே இழுத்துப்‌ பிடித்தபோது, அவன்‌ வீரனானான்‌. 
ஆறுமுகப்பாண்டி, அவன்‌ மோவாயைப்‌ பிடித்துக்‌ கெஞ்சினான்‌. பிள்ளையார்‌ அழுத்தம்‌ 
திருத்தமாய்‌ சவாலிட்டார்‌. 


பூ 


“எங்களுல யாரையாவது தொட்டுப்‌ பாரு பார்க்கலாம்‌...! 


பூவம்மா ஆகாயத்தைப்‌ பார்த்து கை தழுவிக்‌ கும்பிட்டாள்‌. 


“குத்துப்பழி வெட்டுப்‌ பழி வரப்போவுதே.என்‌ சின்னத்‌ தம்பி பெண்டாட்டி, அந்த 
பூனக்கண்ணி, கோள்‌ சொன்னதை, நான்‌ சொன்னதா நினைக்காளே! மாரியாத்தா! நீ 
உண்மையச்‌ சொல்லுடி! இல்லாட்டா. நீயும்‌ பொய்யி! இந்த வேப்பிலைக்‌ கொத்தும்‌ 


பொய்யி...!” 


பிள்ளையாரின்‌ தம்பி பெண்டாட்டியும்‌, பூனைக்‌ கண்ணியுமான ருக்மணி 


அப்படிப்பட்ட பட்டத்தைக்‌ கொடுத்த தன்‌ பெரிய்யா மகன்‌ பெண்டாட்டி பூவம்மாவை 


விளாசித்‌ தள்ளினாள்‌. 


“எவடி பூனைக்கண்ணி! கோள்‌ சொல்லிச்‌ சொல்லியே குடியக்‌ கெடுப்பாளே. என்‌ 
மச்சானும்‌, மச்சான்‌ பெண்டாட்டியும்‌ ஆகாதுதான்‌. ஆனால்‌ சுயம்பு, நான்‌ இடுப்புல 
எடுத்து வளர்த்த பிள்ளையடி. முழுத்த ஆம்புளப்பயல லேசா மூளை 
குழம்பியிருக்கான்னு அந்த சாக்குல என்‌ பிள்ளய இப்படி ஆக்கலாமாடி! பாவி! நீயும்‌ 


வேட்டிகட்டி, கிராப்‌ வச்சு, சட்டை போடுற காலம்‌ வரும்டி வராட்டா நான்‌ 


ஒருத்தனுக்கு முந்தாணி விரிச்சவள்‌ இல்லடி!” 


131 


இதற்குள்‌, பொம்பளைகள்‌ பேசக்கூடாது என்று ஆம்பளைகள்‌ கத்தினார்கள்‌. கூட்டம்‌ 
லேசாய்‌ அடங்கிய போது, அப்போது 'செத்துப்போன' சீதாலட்சுமிக்கும்‌, 
கல்யாணத்திற்குப்‌ பிறகே, வயிறு ஒடுங்கிப்‌ போன பேச்சியம்மாவிற்கும்‌, தாலிகள்‌ 
போட்ட முத்துக்குமார்‌ திமிறித்‌ திமிறிப்‌ பேசினான்‌. 


“என்‌ பெண்டாட்டி சீதாலட்சுமிய அவமானப்‌ படுத்துனதுக்கு பிள்ளையார்‌ மாமா, 


இங்கேயே பதில்‌ சொல்லணும்‌! இல்லாட்டா அவர நகர விடமாட்டேன்‌!” 


“அட விடுடே... கிராமத்துப்‌ பழக்கம்‌. இப்படிச்‌ செய்தாலாவது மகனுக்கு புத்தி 
தெளியாதான்னு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசைதான்‌. விட்டுத்தள்ளுப்பா!” 


“சரி, விடுடே... இந்தக்‌ காலத்துலயும்‌, வெள்ளையம்மா பாட்டியும்‌ வாழத்தானே 
செய்யுறாக, பாட்டி மண்டையப்‌ போடுறது வரைக்கும்‌ இந்த மாதிரி தீட்டுக்‌ 


கழிக்கறதும்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌!” 


“ஏய்‌ பேராண்டி! நேத்து என்கிட்ட திருநீறு வாங்கி நெத்தியில்‌ பூசிக்கிட்டு, சீட்டு 


விளையாடி ஜெயிச்சத மறந்துடாதடா... நான்‌ மண்டையப்‌ போட்டால்‌, ஒனக்கு 


'வெட்டுச்சீட்டே' கிடைக்காதுடா...” 


கூட்டம்‌ லேசாய்‌ சிரித்தது. ஆறுமுகப்‌ பாண்டியும்‌, அவன்‌ மனைவி கோமளமும்‌, 
மரகதம்‌ பக்கம்‌ போய்‌ அவளை நாயே பேயே என்று திட்டிக்‌ கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ 
முத்துக்குமார்தான்‌ விட்டுக்‌ கொடுக்கவில்லை. 


“எம்‌ பெண்டாட்டிய கேவலப்படுத்துணவங்கள நான்‌ கேவலப்படுத்தாமல்‌ 


விடமாட்டேன்‌!” 


பிள்ளையாரால்‌ பேசாமலிருக்க முடியவில்லை. 


“பெண்டாட்டிமேல ரொம்பத்தான்‌ ஆசை வச்சிருக்கே... அதனாலதான்‌ அவள்‌ 


சுடுகாட்டுக்குப்‌ போன மறுமாசமே சந்நியாசி ஆயிட்டே!” 


“ஏய்‌ பிள்ளையாரு மாமா! இப்படிப்‌ பேசுனா உம்மீது நான்‌ கை வைக்கவேண்டியது 


ய்‌ 


“ஏல... நீ ஒரு அப்பனுக்குப்‌ பிறந்தவன்னா எங்க அண்ணன்‌ மேல கை வச்சுப்‌ பாரு!” 


புல்லுக்கட்டைத்‌ தலையில்‌ வைத்துக்கொண்டு, மனைவி சொன்ன விவரங்களைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளையார்‌ தம்பி சண்முகம்‌, அந்தக்‌ கட்டை கீழே 
போட்டுவிட்டு தார்ப்பாய்ந்தார்‌. அவரது மனைவி பூனைக்கண்ணி பிறந்ததும்‌ 
முத்துக்குமார்‌ குடும்பம்‌ என்பதால்‌, பாதிப்பேர்‌ சும்மா இருந்தார்கள்‌. மீதிப்பேர்‌ 


யோசித்தார்கள்‌. இதற்குள்‌ உள்ளூர்‌ அரசியல்வாதிகளான ஓரம்‌ கட்டப்பட்ட, 


132 


ஊர்க்கிழடுகள்‌ தங்களது பொற்‌ காலத்தை மீண்டும்‌ நிலைநாட்டப்‌ பார்த்தன. அவர்கள்‌ 


சார்பில்‌, எண்பது வயது ராமசாமி பேசினார்‌. 


“விடுங்கடா... விடுங்கடா... சல்லிப்‌ பயல்களா! சந்திரா அப்படிச்‌ செய்ததும்‌ தப்பு! 


மரகதம்‌ அதுக்கு அவள அடிச்சதும்‌ தப்பு: ரெண்டு தப்பும்‌ சரிக்குச்‌ சரி...” 


“அப்போ என்‌ பெண்டாட்டியை அசிங்கப்‌ படுத்துனது...” 


“எவண்டா இவன்‌... நீயும்‌ பிள்ளையார்‌ அம்மா, 'வடிவத்தை' ஒன்ன பேயா பிடிச்சு 
ஆட்டுறதா, ஊர்‌ முழுக்க தமுக்கடி! பிள்ளையார்‌ கேட்டால்‌, அவனை மரத்துல கட்டி 


வைக்கோம்‌!” 


“அந்தப்‌ பேயி காலாவதி ஆயிருக்குமே...” 


“எந்தப்‌ பயமவன்‌ விசிலடிச்சு குறுக்கே பேசுறது... கட்டி வச்சு, தோலை 
உரிச்சுடுவேன்‌.நான்‌ சொல்றத நல்லாக்‌ கேளுங்கடா... மரகதம்‌ வெளியூர்ல 
வாழப்போற பொண்ணு! அவள்‌ தம்பியப்பத்தி மட்டும்‌ கலியாணத்தில்‌ யாரும்‌ மூச்சு 
விடப்படாது! இதேமாதிரி முத்துக்குமாருக்கு, முப்பது வயசே முடியலே... 


இனிமேல்தான்‌ கொலை போடப்போற வாழை... அவன்தான்‌ சீதாலட்சுமியைக்‌ 


133 


கொலை செய்தான்னு எந்தப்‌ பயலும்‌ போலீசுக்கு மொட்டைப்‌ பெட்டிஷன்‌ 


௪ 1" 
போடப்படாது! 


இருதரப்பும்‌, கப்சிப்‌ ஆனது. பிள்ளையார்‌ பேச்சற்றார்‌. முத்துக்குமார்‌ மூச்சற்றான்‌. 
ராமசாமிக்‌ கிழவர்‌, வெள்ளை முலாம்‌ பூசப்பட்டது போன்ற இரும்புப்‌ பற்கள்‌ தெரிய 


குதர்க்கமாகக்‌ கள்ளச்‌ சிரிப்பாய்‌ சிரித்தார்‌. இப்படி பஞ்சாயத்து பேசி எத்தனை 


வருடமாச்சு...! 


கலையப்போன கூட்டத்தைக்‌ கண்டிப்புப்‌ பார்வையோடு பார்த்து, அவர்‌ மற்றொரு 


தீர்ப்பையும்‌ வழங்கினார்‌. 


“இந்த சுயம்பு பயலை கூப்பிடுங்கடா... முட்டாப்பய மவனுக்கு பேரு வச்சதே நான்‌. 


அவனை சபையில வெச்சு ரெண்டு வார்த்தையாவது பேசிக்‌ கண்டிக்கணும்‌...” 


எல்லோரும்‌ கண்போட்டுத்‌ தேடினார்கள்‌. சுயம்பு இல்லை. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 16 


சந்தடி சாக்கில்‌, வீட்டுக்கு ஓடி வந்த சுயம்பு, அந்தப்‌ பேருக்கு ஏற்ப தன்னைத்தானே 
புதிய வடிவத்தில்‌ படைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


தலையை பாப்‌ செய்து அசல்‌ பெண்‌ போலவே தோன்றினான்‌. அந்த பாப்‌ தலையிலும்‌ 
ஒரு சிவப்பு வளையம்‌. பிடரியில்‌ ரிப்பன்‌ கட்டுக்கள்‌. பிராவோடு கூடிய ஜாக்கெட்‌. 
அதைப்‌ பாதி மறைத்த முந்தானை... பாவாடை நாடா தெரிந்த சேலைக்கட்டு... ரத்தச்‌ 
சிவப்பான குங்குமம்‌... வெளியே அதிர்ந்து போய்‌ நின்ற அப்பாவையோ, 
அண்ணனையோ கவனிக்காமல்‌, கை வலையல்களைக்‌ கலகலப்பாக்கிக்‌ 
கண்ணாடியில்‌ இரண்டு பக்க இடுப்புக்களையும்‌ பார்த்து, அங்குமிங்குமாய்‌, அந்த 
அறைக்குள்‌ உலவிக்‌ கொண்டிருந்தான்‌. 


ஆறுமுகப்பாண்டி அப்பாவையே பார்த்தபோது, அவர்‌, 'தம்‌' பிடித்து நடந்தார்‌. மூச்சை 
மூக்கில்‌ மட்டும்‌ வைத்திருப்பவர்‌ போல்‌ முகத்தை நிமிர்த்திக்‌ கொண்டே நடந்தார்‌. 
முதுகைக்‌ காட்டிய சுயம்புவைத்‌ தன்‌ பக்கமாய்த்‌ திருப்பி, தன்‌ முகத்துக்கு எதிராய்‌ 


134 


வைத்துக்‌ கொண்டு, நிதானமாகக்‌ கேட்டார்‌. புயலுக்கு முன்‌ வரும்‌ ஒரு அமைதி... 


பதுங்கிக்‌ கேட்டார்‌. 


“ஏய்‌ சுயம்பு. சேலைய அவுறுடா! ஜாக்கெட்ட கழட்டுடா!” 


“மாட்டேன்‌!” 


“ஏன்‌ மாட்டே?” 


“ஏன்னா. நான்‌ பொம்புள! கேர்ல்‌!” 


“இப்போ அவுக்கப்‌ போறியா இல்லியா?” 


“மாட்டேன்‌! நீங்க செய்த தப்புக்கு நான்‌ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்‌?" 


“என்ன தப்புடா செய்தேன்‌?” 


“என்னன்னு தெரியுது... எப்படின்னு சொல்லத்‌ தெரியல!” 


“தத்துவம்‌ பேசுறியளோ. சரி, இப்போ சேலய அவுக்கப்‌ போறியா மாட்டியா?” 


“உயிர விட்டாலும்‌ விடுவனே தவிர, சேலைய விட மாட்டேன்‌!” 


கூடக்கூட பதிலளித்துக்‌ கொண்டிருந்த சுயம்பு, “எம்மா” என்று கத்தியபடியே கீழே 


கிடந்து, கையைக்‌ காலை ஆட்டினான்‌. மல்லாக்கத்‌ தூக்கிப்‌ போட்டால்‌ கரப்பான்பூச்சி 


எப்படி ஆடுமோ, அப்படி ஆடினான்‌. இதற்குள்‌ பிள்ளையாரின்‌ வலது கால்‌ சுயம்புவின்‌ 


விலாவில்‌ மீண்டும்‌ உதைத்தது. அவன்‌ “எய்யோ போனனே” என்று வலது பக்கம்‌ 


புரண்டபோது, பிள்ளையார்‌ இடது காலால்‌ ஒரு உதை உதைத்து அவனை இடது 


பக்கம்‌ புரட்டினார்‌. உதைத்து உதைத்து அவனை, அந்த அறைக்குள்‌ உருட்டிக்‌ 


135 


கொண்டே இருந்தார்‌. இதற்குள்‌ ஆறுமுகப்‌ பாண்டி அவனைக்‌ கழுத்தைப்‌ பிடித்துத்‌ 
தூக்கி நிறுத்தினான்‌. அவனை அந்தரத்தில்‌ கொண்டு போய்‌ நிறுத்தினான்‌. 


பிள்ளையார்‌ தீர்மானமாகக்‌ கேட்டார்‌: 
“சேலய அவுக்கிறியா இல்லையா? பெரியவன்‌ நீ அவன்‌ சேலயத்‌ தொடப்படாது! 
ஒன்று அவன்‌ சீலய அவனாவே கழட்டிப்‌ போடணும்‌. இல்லன்னா இந்த இடத்துலயே 


குழி வெட்டி அவனைப்‌ புதைக்கணும்‌. அவனக்‌ கீழே போடு...” 


கீழே விழுந்த சுயம்புவிடம்‌, பிள்ளையார்‌ அவன்‌ இரண்டு கால்களிலும்‌ ஒரு காலை 
வைத்து அழுத்திய படியே கேட்டார்‌. 


“சேலைய கழட்டுடா...” 

“நான்‌ பொம்புள... கழட்ட மாட்டேன்‌!” 

“கடைசியா கேக்கேன்‌...” 

“எப்ப கேட்டாலும்‌ சரி...” 

பிள்ளையார்‌, அந்தக்‌ கதவைத்‌ தாழிட்டார்‌. அவனைப்‌ பெறுவதற்கு முன்பு எப்படி 
உடம்பில்‌ ஒரு முறுக்கு வந்ததோ, அப்படி அவருக்கு வந்தது. ஒரே எத்து, “எய்யோ...” 
என்று சுயம்பு கீழே படுத்தான்‌. ஆறுமுகப்‌ பாண்டி, அவன்‌ கழுத்தில்‌ தன்‌ பாதத்தை 
வைத்துக்‌ கொண்டு கீழே போட்டு அழுத்தினான்‌. அதட்டிக்‌ கேட்டான்‌. 


“ஏல இப்பச்‌ சொல்லு. இனிமேலும்‌ சேல கட்டுவியா...” 


“கட்டுவேன்‌. எக்கா... எய்யோ.. என்‌ கழுத்துப்‌ போச்சே... என்‌ தலை போச்சே!” 


“இவன்‌ இப்படிச்‌ சொன்னாக்‌ கேட்க மாட்டாண்டா. இரும்புக்‌ கம்பியை எடுத்து சூடு 


பண்ணிட்டு வாடா...” 


136 


பலமாகத்‌ தட்டப்பட்ட கதவைத்‌ திறந்து கொண்டு, ஆறுமுகப்பாண்டி வெளியே 
ஓடினான்‌. உள்ளே அலறியடித்து ஓடி வந்த மரகதமும்‌, வெள்ளையம்மாவும்‌ 
சுயம்புவைப்‌ புரட்டிக்‌ கொண்டிருந்த பிள்ளையாரைத்‌ தடுக்கப்‌ போய்‌, தாங்களும்‌ அடி 
வாங்கினார்கள்‌. அவரோ தனது கையும்‌ காலும்‌ ஒடியப்‌ போவது போலவும்‌, ஒடித்துக்‌ 
கொள்ளப்‌ போவது போலவும்‌ இயங்கினார்‌. சுயம்புவின்‌ வாயிலே கால்குத்து. 


முகத்திலே கைக்குத்து. இடையே வந்த பெண்களுக்கு விலாக்குத்து. ஒரு பெரிய 
மரத்தைக்‌ குறிவைத்துக்‌ கோடாரியால்‌ இடைவெளி கொடுக்காமலே அரைமணி நேரம்‌ 


முன்னாலும்‌ பின்னாலும்‌ இயங்கும்‌ அந்தக்‌ கையே, இப்போது ஒரு கோடாரியாகிக்‌ 
கீழே மரம்போல்‌ கிடந்த சுயம்புவை வெட்டிக்‌ கொண்டிருந்தது. கல்லு மண்ணான கரடு 
முரடு நிலத்தில்‌ கூட, ஒரு அடி ஒரு விநாடி கூட நிற்காமல்‌ மணிக்கணக்கில்‌ உழவு 
செய்யும்‌ அவர்‌ கால்கள்‌, அவன்‌ உடம்பை உழுது கொண்டிருந்தன. சுயம்புவும்‌ 


இப்போது புலம்புவதை விட்டுவிட்டு, ஒரு வைராக்கியத்தோடு அப்படியே கிடந்தான்‌. 


இதற்குள்‌ ஆறுமுகப்பாண்டி வந்தான்‌. வலது கையில்‌ சாதுவான மரப்பிடி அதன்‌ 


முனையில்‌ நீண்டு வளைந்த கம்பி! அதன்‌ முன்பக்கம்‌ ரத்தக்கட்டி, பிள்ளையார்‌ 


சுயம்புவைத்‌ தூக்கி நிறுத்திய படியே கேட்டார்‌. “ஏலே சேலைய எடுக்கிறியா...” 


சுயம்பு, இப்போ லையை மாட்டேன்‌ என்பது போல்‌ ஆட்டினான்‌. 
பு துத்‌ து ஆட்டி 


வெள்ளையம்மா, பித்துப்‌ பிடித்து நின்றாள்‌. மரகதம்‌ நெடுஞ்சாண்கிடையாய்‌ விழுந்து 


அண்ணனின்‌ கால்களைக்‌ கட்டிக்கொண்டாள்‌. மோகனா வெளியே அண்ணியின்‌ 


பக்கத்தில்‌ அவளைப்‌ போலவே வெறுப்போடு உதட்டைப்‌ பிதுக்கிக்‌ கொண்டு 


நின்றாள்‌. ஆனாலும்‌, சித்தப்பா, சித்தப்பா என்று ஓடப்‌ போன பொடிப்பயலை, 


தாய்க்காரி தடுக்கவில்லை. 


பிள்ளையார்‌ அலுத்துப்போனபோது, ஆறுமுகப்‌ பாண்டி முன்னே வந்தான்‌. 


அமைதியாகத்தான்‌ கேட்டான்‌. 


“டேய்‌, சுயம்பு! இனிமேல்‌ சேல கட்டுவியா... ஆமான்னா தலையாட்டுறே...!' 


அண்ணன்காரன்‌, கால்களை இறுக்கிப்‌ பிடித்த மரகதத்தின்‌ கைகளை 


137 


மிதித்துக்கொண்டே முன்னேறினான்‌. கையிலுள்ள இரும்பு முனையை சுயம்புவின்‌ 
காலில்‌ வைத்தான்‌. புடவை மூடிய முட்டியில்‌ வைத்தான்‌. அங்குமிங்குமாய்‌ நெளிந்த 
இடுப்பின்‌ இரு பக்கமும்‌ வைத்தான்‌. ரிப்பன்கள்‌ கட்டிய பிடரியில்‌ வைத்தான்‌. 
பொசுங்கிய வாடையோடு பட்ட இடமெல்லாம்‌ பொசுங்கியது. ஒவ்வொரு சூட்டுக்கும்‌ 
ஒரு கேள்வி... “டேய்‌ சேல கட்டமாட்டியே...” ஒவ்வொரு கேள்விக்கும்‌ ஒரு பதில்‌! 


'கட்டுவேன்‌, கட்டுவேன்‌' என்பது மாதிரி தலையாட்டும்‌ பதில்‌! 


ஆறுமுகப்பாண்டியின்‌ கால்களை, மரகதம்‌ அசைய விடாது பிடித்துக்‌ கொண்ட போது, 
பிள்ளையார்‌ பெரிய மகனின்‌ வேலையை மேற்கொண்டார்‌. ஒரே குத்து. சுயம்பு வாயில்‌ 
ரத்தம்‌. ஒரே சூடு. தோள்பட்டையில்‌ வைத்த கம்பியை எடுக்கவில்லை. எரிந்த புகை 
மறையவில்லை. மரகதம்‌ ஆவேசமாய்‌ எழுந்து ஓடிவந்து, அப்பனைக்‌ கீழே தள்ளினாள்‌. 
அவர்‌ கையிலிருந்த இரும்புக்‌ கம்பியை சூலாயுதம்போல்‌ பறித்தாள்‌. கீழே விழுந்த 
அப்பனை நோக்கி அதைக்‌ கொண்டு போகப்‌ போனாள்‌. அவரோ - அந்தப்‌ 
பிள்ளையாரோ, “ஏமுழா நிக்கே! போடு! சூடு போடு! இந்தக்‌ கோலத்த பார்க்காம 
இருக்க என்‌ கண்ணுல சூடு போடு!” என்றார்‌. உடனே அவள்‌, அந்தக்‌ கம்பியை 
இன்னொரு கைக்கு மாற்றி எந்தக்‌ கை அப்பனுக்குச்‌ சூடு போட நினைத்ததோ, அந்தக்‌ 
கையிலேயே சூடு போட்டாள்‌. சதை சதையாய்‌ தன்னைத்தானே பொசுக்கினாள்‌. புகை 


புகையாய்‌ சுட்டாள்‌. 


இதற்குள்‌, மூலையில்‌ சாய்ந்து கிடந்த மரகதம்‌ கத்தினாள்‌. 


“என்‌ உடன்பிறப்பு வாயில துரை தள்ளுதே. கையும்‌ காலும்‌ சும்மா கிடக்குதே! அடிச்சுக்‌ 


கொன்னுட்டியளே” 


சுயம்பு, சுரணையற்றுக்‌ கீழே கிடந்தான்‌. வாயில்‌ நுரையும்‌, ரத்தமும்‌ மாறி மாறி 
வந்தன. ஒன்றோடு ஒன்று கலந்தும்‌ வந்தன. மரகதம்‌ தம்பியை மடியில்‌ எடுத்துப்‌ 
போட்டுக்கொண்டாள்‌. அவன்‌ கையை எடுத்தே தன்‌ தலையில்‌ அடித்துக்‌ கொண்டாள்‌. 
பிறகு சுரணை பெற்று ரத்தத்தைத்‌ துடைத்து விட்டாள்‌. கைகால்களைப்‌ பிடித்து 


விட்டாள்‌. துடைக்கத்‌ துடைக்க ரத்தம்‌. பிடிக்கப்‌ பிடிக்க சதைகள்‌. வெள்ளையம்மா 


ஒப்பாரி போட்டாள்‌. சுயம்புவின்‌ முகத்தோடு முகம்‌ முட்டி, விம்மி விம்மி பேசினாள்‌. 


“நீ எப்படி இருந்தாலும்‌ நான்‌ ஒனக்கு தாய்‌ தானடா. என்‌ வயித்துல பொறந்தது 


138 


எப்படியும்‌ இருந்துட்டுப்‌ போகட்டுமே. ஒங்களுக்கு என்ன வந்துட்டு. என்‌ ராசா.என்‌ 
சீமைத்துரையே... என்‌ செவ்வரளிப்‌ பூவே. ஒன்னக்‌ கொல்லு கொல்லுன்னு 


பூ 


கொன்னுட்டானுவளே... நீ பிழைப்பியாடா... 


அப்பனும்‌, மகனும்‌, சுயம்புவையே பார்த்தார்கள்‌. அவனுக்கு லேசாய்‌ தெளிவு வந்தது 
போல்‌ கண்‌ திறந்ததும்‌ இருவரும்‌ அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள்‌. 
திண்ணையில்‌ ஆளுக்கு ஒரு பக்கமாகச்‌ சுவரில்‌ சாய்ந்தார்கள்‌. வீட்டுக்கு வெளியே 
வேப்ப மரத்தடியில்‌ ஒரே கூட்டம்‌. உள்ளே வர யோசிக்கும்‌ கூட்டம்‌. முற்றத்தில்‌ தம்பி 
சண்முகம்‌. பக்கத்தில்‌ அவர்‌ மனைவி. உள்ளே இப்போது மரகதம்‌, தம்பிக்கு 


உபதேசிப்பது கேட்டது. “சரி, நீ எடுக்காட்டாலும்‌ என்னயாவது எடுக்க விடு” என்ற 


யாசகப்‌ பேச்சு! விம்மல்‌! வெடிப்பு! “இப்படித்‌ தான்‌ நல்ல பிள்ளையா நடந்துக்கனும்‌” 


என்ற முடிவுரை. 


பிள்ளையாருக்கும்‌ லேசாய்த்‌ தெளிவு. முற்றத்தைப்‌ பார்த்தார்‌. பத்தாண்டு காலப்‌ பகை 
போய்‌, சின்ன வயதிலாடிய தெல்லாங்குச்சி ஆட்டமும்‌, கிளித்தட்டு விளையாட்டும்‌ 


மனத்தில்‌ வியாபித்தன. தம்பியைப்‌ பார்த்துக்‌ கத்தினார்‌. 


“ஏலே சண்முகம்‌.ஒன்‌ வீட்டுக்குள்ள வாறதுக்கு யாரு கிட்டடா யோசனை கேட்கணும்‌... 


இதுலதான்டா நீ பொறந்தே...” 


சண்முகம்‌, மனைவியோடு திண்ணைக்கு வந்தார்‌. அண்ணனின்‌ கழுத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு அலறினார்‌. பிள்ளையார்‌ தம்பியின்‌ தலையை வருடிவிட்டபடியே 


தழுதழுத்த குரலில்‌ பேசினார்‌. 


“ஒருத்தன இழந்துட்டாலும்‌, இன்னொருத்தன வாங்கிக்கிட்டேன்‌! அந்தவரைக்கும்‌ 
சந்தோஷம்‌ ! வயசானாத்தான்‌ புத்தியே வருது: ருக்குமணி -உள்ளே போயி நீ சேனை 
கொடுத்த உன்‌ மகனோட அலங்கோலத்தப்‌ பாரும்மா... எந்த நேரத்துல 
பெத்தேனோ...” 


வெளியே நின்ற வேப்பமரத்தடிக்‌ கூட்டத்தில்‌ ஒரு பெரிய சத்தம்‌ கேட்டது. அந்த 
சத்தத்திற்குரியவர்‌ உள்ளே வந்தார்‌. ராமசாமிக்‌ கிழவர்‌. 


139 


“ஒக்காரும்‌ மச்சான்‌...” 


அவர்‌ உட்காரவில்லை. சுயம்பு கிடந்த அறைக்குள்‌ போனார்‌. பத்து நிமிடத்திற்குப்‌ 
பிறகு திரும்பி வந்தார்‌. அந்தக்‌ காலத்து பஞ்சாயத்து தீர்ப்பு போலவே திட்ட 


வட்டமாய்ப்‌ பேசினார்‌: 


“சுயம்பு தானாச்‌ செய்யலை! எந்த ஆம்புளைக்கு அப்படி சேலை கட்ட மனசு வரும்‌...? 


வளையல்‌ போடுன்னு யாராவது சொன்னாக்‌ கூட, நமக்கு எப்படிப்‌ பட்ட கோபம்‌ 
வருது...? ஒருத்தன்‌ அதுவும்‌ ஒனக்குப்‌ பொறந்தவன்‌ இப்படி ஆயிட்டாமுன்னால்‌, 
ஏதாவது சூட்சுமம்‌ இருக்கும்‌! பேய்க்குப்‌ பார்த்தாச்சு! இனிமேயாவது நோய்க்குப்‌ 


பார்க்கணும்‌!” 


“எனக்கு ஒண்ணுமே ஒடமாட்டேங்கு மாமா...” 


“அதுக்குக்‌ காரணம்‌, நீ அவன எதிரியா பார்க்கிறியே தவிர, அவனுக்குள்ளேயே ஏதோ 
ஒண்ணு. அவனுக்கு எதிரியா இருக்கிறத பார்க்கலை. பள்ளிக்கூடத்துல மொதல்ல 
வந்து ஊர்‌, ஜனங்களுக்கெல்லாம்‌ பிடிச்சுப்‌ போன, அவனே இப்படி ஆயிட்டான்னா, 
எவன்‌ ஆகமாட்டான்னேன்‌...! அதனால கோணச்சத்திரத்துல புதுசா வந்திருக்கிற 
நர்ஸிங்‌ ஹோமிலே நாளைக்கே சேர்த்திடு. என்‌ கொழுந்தியாள்‌ மகன்தான்‌ 
கட்டியிருக்கான்‌. நானும்‌ சொல்றேன்‌. மரகதத்துக்கு கலியாணம்‌ நடக்கு முன்னாலேயே, 
இவனுக்கு சொகமாயிடணும்‌. ஆனாலும்‌ ஐயாயிரம்‌ ரூபாயாவது கறந்துடுவான்‌. 
ரூபாய பெரிசா நினைக்காதே!” 


“பெரிசில்லதான்‌. ஆனால்‌, கல்யாணச்‌ சமயம்‌. என்னடா சொல்றே பெரியவன்‌.” 


“கலியாணப்‌ பந்தலுல மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குறதா ஒப்புக்கொண்ட 


பத்தாயிரம்‌ ரூபாதான்‌ இருக்கு.அதை எடுக்க முடியாதே!” 


“ஏன்‌ முடியாது? எல்லாப்‌ பணத்தையும்‌ எடுத்து தம்பிய ஆஸ்பத்திரில சேருங்க! எனக்கு 
கலியாணத்தை விட அவன்‌ சுகமாகிறதுதான்‌ முக்கியம்‌!” 


140 
“ஒன்‌ கலியாணத்தைப்‌ பத்தி நீயே பேசுற அளவுக்கு வந்துட்டியா...” 
“காலத்துக்குத்‌ தக்கபடி நீயும்‌ மாறனும்‌ மாப்பிள்ள. நம்ம கிராமத்து பயமவளுவ கூட 
ஆளப்‌ பார்க்காம கழுத்தை நீட்ட நாங்க ஆடா மாடான்னு கேக்கிறாளுவ... மரகதத்த 


பெத்ததுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும்‌. கத்தரிக்காய்னு சொன்னதால பத்தியம்‌ 
முறிஞ்சிடாது. சரி. காலையில வாறேன்‌! ரெடியா இரு!” 


ராமசாமிக்‌ கிழவர்‌ போய்விட்டார்‌. பிள்ளையார்‌ உள்ளே திரும்பிப்‌ பார்க்காமலே 


பிடறியில்‌, வாய்‌ இருப்பது போல்‌ பேசினார்‌. 


“ஏழா, மரகதம்‌... ஒம்மாவ அவனுக்குத்‌ தவிட்ட வச்சு ஒத்தடம்‌ கொடுக்கச்‌ சொல்லு. 


ஒனக்கு வராது. அந்த மூதேவிக்குத்தான்‌ வரும்‌. நல்ல கைராசி!” 


இரவு, எட்டிப்‌ பார்த்துக்‌ கெட்டியானது. 


அந்த வீட்டில்‌ மோகனாவும்‌, சின்னக்‌ குழந்தையும்‌ தவிர யாருமே சாப்பிடவில்லை. 
ஆறுமுகப்‌ பாண்டியின்‌ ஏழு வயதுப்‌ பயல்கூட சாப்பிட மறுத்தான்‌. வெள்ளையம்மா 
தண்ணிரைக்‌ குடித்துவிட்டும்‌, மரகதம்‌ கண்ணிரைக்‌ குடித்துவிட்டும்‌ 
ஒடுங்கிவிட்டார்கள்‌. சுயம்பு, அக்காள்‌ அறையில்‌ மல்லாந்து கிடந்தான்‌. மரகதம்‌ அவன்‌ 
தலையை வருடி, வருடி கதை சொன்னாள்‌. தந்தைக்காக சாம்ராஜ்யத்தையே துறந்த 


ராமன்‌. தமையன்‌ சொல்லை தட்டாத பாண்டவத்‌ தம்பிகள்‌. எல்லாவற்றையும்‌ 


கேட்டுக்கொண்டிருந்த சுயம்பு, இடையிடையே தெரியுது அக்கா ஆனா முடியலையே' 


என்றான்‌. 


அடுத்த பத்தி அறையில்‌ ஆறுமுகப்‌ பாண்டியின்‌ மனைவி கோமளம்‌ தேக்குக்‌ கட்டிலில்‌ 
ஒருச்சாய்த்துப்‌ படுத்திருந்தாள்‌. ஒருபக்கம்‌ இருவயது மகள்‌. மறுபக்கம்‌ ஆறுமுகப்‌ 


பாண்டி. சின்னப்பயல்‌ சித்தப்பா பக்கம்‌ போய்‌ விட்டான்‌. ஆறுமுகப்‌ பாண்டியாவது 
கண்களை மூடிக்‌ கொண்டு தூங்காமல்‌ கிடந்தான்‌. கோமளமோ, கண்களை மூடாமலே 
கிடந்தாள்‌. அடுத்த ஆண்டு மைத்துனன்‌ கல்லூரிக்குப்‌ போக முடியும்‌ என்று கனவு 
கண்டவள்‌ இன்று அந்தக்‌ கனவு சிதறியதைக்‌ கண்கூடாகப்‌ பார்த்து விட்டாள்‌. 


னிமேல்‌ தன ங்கைக்‌ வன்‌ கணவனாக யாது என்பதைக்‌ கண்டறிர்‌ ம்‌, 
தனது த ௫௮ முடியாது த்‌ ந்தது 


141 


அவள்‌ மனம்‌ அந்தக்‌ குடும்பத்துடன்‌ கட்டப்பட்ட பந்தத்தை அறுக்க முயற்சி 
செய்யவில்லையானாலும்‌, அவிழ்க்க முயற்சி செய்தது. அவள்‌ மனம்‌ அந்த முயற்சியில்‌ 


சில உண்மைகளை, அல்லது உண்மைகள்‌ போன்றவற்றைத்‌ தேடிக்‌ கண்டு பிடிக்கப்‌ 


புறப்பட்டன. அப்படிக்‌ காணக்கான, பெற்றவர்கள்‌ தன்னைப்‌ 'பாழும்‌ கிணற்றில்‌' 


தள்ளி விட்டார்களோ என்ற எரிச்சல்‌, புகுந்த ஊரிலும்‌, பிறந்த ஊரிலும்‌ தலை நிமிர்ந்து 
நடக்க முடியாதே என்ற வேதனை. ஆபீஸராய்‌ இருக்கும்‌ அண்ணனைக்‌ 
கட்டியவளிடம்‌, 'என்‌ மைத்துனனும்‌ என்ஜினியராக்கும்‌' என்று மார்தட்ட முடியாமல்‌ 
போன மனக்கவலை. இந்த சுயம்புவால்‌ தனது பிள்ளைகளின்‌ எதிர்காலமும்‌, 
பாதிக்கப்படலாம்‌ என்ற தொலைநோக்குக்‌ கவலை. ஐயாயிரம்‌ ரூபாய்‌ அழ 
வேண்டியதிருக்கே என்ற உடனடிக்‌ கவலை. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக... 


மைத்துனனுக்கு வந்தது, மணவாளனிடமும்‌ இருக்குமோ என்ற சந்தேகம்‌. இல்லற 
வாழ்க்கையில்‌ ஏக்கங்கள்‌ இல்லையானாலும்‌, அழுத்தமான தாம்பத்திய உறவு 
கிடைக்காமல்‌ போயிருக்குமோ என்ற கேள்வி. முதலிரவில்கூட, இந்த 
ஆறுமுகப்பாண்டி சினிமாக்‌ கதாநாயகன்போல்‌ தன்னைக்‌ கைகளில்‌ ஏந்திக்‌ 
கொள்ளாமல்‌, துண்டைக்‌ கடித்துக்கொண்டு நின்றது கூட, ஒரளவு பொட்டைச்‌ 
செயலோ என்ற விரசமான சிந்தனை. ஒருதடவை, சைக்கிளில்‌ பின்னால்‌ இருந்த தான்‌, 
முன்னால்‌ உட்காரச்‌ சிணுங்கியபோது, அவன்‌ ரோடு மறைக்கும்‌ என்று சொன்னது 
இப்போது, மனதை மறைத்தது. சிற்சில சிக்கலான சமயங்களில்‌ - குறிப்பாக, மருமகள்‌ - 
மாமியார்‌ மகாப்போரின்போது எல்லாக்‌ கணவன்மாரும்‌ செய்வது போல்‌, இவன்‌, 


தன்னை அடிப்பது கிடக்கட்டும்‌, அடிப்பதற்குக்கூட கையை ஓங்காதது கூட, ஒரு 


ஆண்மையற்றதனமோ என்ற எண்ணம்‌. ஆக மொத்தத்தில்‌ அவள்‌ பிரச்னை 
பரீட்சித்துப்‌ பார்த்துக்‌ கண்டறிய முடியாத விவகாரம்‌. தம்பிக்கு வந்தது அவனைப்‌ 
போலவே முகஜாடை கொண்ட அண்ணனிடமும்‌ ஓரளவு இருக்கும்‌ என்ற 
மனோவிகாரம்‌. இன்றைய சண்டையில்‌ கூட அவன்‌ முத்துக்குமாரிடம்‌ கெஞ்சினானே 
தவிர, ஒரு மாவீரன்‌ போல்‌ மார்தட்டவில்லையே என்ற குறை. முறைப்‌ பெண்கள்‌ 
கிண்டல்‌ செய்யும்போது கூட, தக்க பதிலடி கொடுக்கத்‌ தெரியாமல்‌, அந்தப்‌ 
பெண்களோடு பெண்களாய்ச்‌ சிரித்தவன்‌... அப்போது ஏகப்பட்ட பொறாமை... 
இப்போது ஆற்றாமையாய்‌ வெளிப்பட்டது. கூடவே, ஊரில்‌ தன்னை கண்களால்‌ 
வளைய வளையப்‌ பிடித்த பலசரக்குக்‌ கடைக்கார பாண்டியனைக்‌ கட்டியிருக்கலாமோ 


என்ற மறு பரிசீலனை. 


142 


வழக்கத்திற்கு விரோதமாய்ப்‌ பேச்சு கொடுக்காமல்‌ இருக்கும்‌ மனைவியின்‌ மனநிலை 


புரியாமல்‌, ஆறுமுகப்‌ பாண்டி தன்பாட்டுக்குப்‌ பேசினான்‌. அவளைத்‌ தன்‌ பக்கம்‌ 


இழுக்காமல்‌, மறுபக்கமாய்‌ படுத்திருப்பதையும்‌ மாற்றிக்‌ கொள்ளாமல்‌ பேசினான்‌. 


“ஒரு நாளும்‌ அடிக்காத உடன்பிறப்ப அடிச்சு நொறுக்கிட்டேன்‌. என்‌ கையால 
இடுப்பில தூக்கி வளர்த்த பயலுக்கு இடுப்புலய சூடு போட்டுட்டேன்‌. இனிமேல்‌ 
அவன்‌ எங்க தேறப்போறான்‌... எனக்கு என்னவோ சந்தேகமாகவும்‌ இருக்கு. 
பயமாகவும்‌ இருக்கு. நாளைக்கே நர்ஸிங்ஹோம்ல சேர்க்க முடியாதுதான்‌. ஆனால்‌ 
எவ்வளவு ரூபா ஆனாலும்‌ சரி. முடிவு தெரியற வரைக்கும்‌ பார்த்துட வேண்டியதுதான்‌. 


பால்‌ பொங்கி வரும்போது பானை உடைஞ்சிட்டு. என்ன பேச மாட்டங்க...” 


“பேசறதுக்கு என்ன இருக்கு. யார்‌ யாருக்கு எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதான்‌ 
நடக்கும்‌. எழுதாக்‌ குறைக்கு அழுதா முடியுமா! ஆமா, ஒங்க பரம்பரையில வேற 
யாருக்காவது இப்படி வந்திருக்கா?” 


“எனக்குத்‌ தெரிஞ்சு இல்ல!” 

“எதுக்காக இக்கன்னா போட்டுப்‌ பேசறீங்க?” 

“காரணம்‌ இருக்கு. ஒரு மனுசனோட பரம்பரய நினைச்சுப்‌ பார்த்தால்‌, அதுவே ஆதி 
அந்தம்‌ இல்லாதது. என்‌ தகப்பன்‌ வழித்‌ தாத்தா, தாய்வழித்‌ தாத்தா, அந்த 
தாத்தாக்களோட தாய்வழித்‌ தாத்தா, தகப்பன்‌ வழிப்‌ பாட்டி. நெனச்சுப்‌ பார்த்தால்‌, 
உலகம்‌ முழுசுலயும்‌ நாம ஏதோ ஒரு வகையில, ஒரு கிளையில, ஒரு இலையா 
இருப்போம்‌! ஆனால்‌, நமக்குத்தான்‌ நம்ம தாத்தாவுக்கு மேல யாருமே தெரியாதே! 
மிஞ்சிப்‌ போனால்‌ பூட்டி. நம்ம வேரை நாம தேடுறதே இல்ல!” 


“என்ன நீங்க பொம்புள மாதிரிப்‌ புலம்பறிய!” 


“இதுக்குப்‌ பேரு புலம்பலா... பொம்பளன்னாலும்‌ ஆம்பளன்னாலும்‌ மனசு 


ஒண்ணுதானம்மா...” 


143 


“அம்மா. அம்மா.. எப்பப்‌ பார்த்தாலும்‌ நான்‌ ஒங்களுக்கு அம்மாதான்‌!” 
“தாய்க்குப்‌ பிறகு தாரம்னு சும்மாவா சொன்னான்‌. அதோட பொம்பளய மதிக்கத்‌ 


தெரியணும்‌... அவளுவள அடிக்கிறவன்‌ புருஷன்‌ இல்ல. தாலியை லைசென்ஸா 


வைத்திருக்கிற வேட்டைக்காரன்‌... எங்கப்பா கூட, எங்கம்மாவத்‌ திட்டுவாரு... அம்மா 
திருப்பிக்‌ கொடுக்கிறதையும்‌ வாங்கிக்குவாரு. ஆனால்‌, எனக்குத்‌ தெரிஞ்சு ஒரு நாள்‌ 
கூட எங்கம்மாவை அவரு அடிச்சது கிடையாது...” 
“அவரும்‌ சுயம்புவோட அப்பாதானே!” 
“இன்னிக்கு என்ன... ஒன்‌. பேச்சு ஒரு மாதிரி போகுதும்மா... பேசாமல்‌ தூங்கு!” 
“ஒங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தையத்தான்‌ எதிர்‌ பார்க்க முடியும்‌. தள்ளிப்‌ படுங்க...” 
“ஒன்னத்‌ தள்ளச்‌ சொல்றியா. இன்னிக்கு நெனைச்சாலும்‌ அது முடியாது!” 
“என்னைக்குத்தான்‌ அது முடிஞ்சுதாம்‌.” 
“நான்‌ உன்னச்‌ சொன்னால்‌ நீ எதையோ சொல்றே! சரி... நீயே சொல்லு... தம்பிய 
நாளைக்கே சேர்த்திடலாமா. இல்ல தங்கச்சி கலியாணம்‌ முடியுறதுவரை இழுத்துப்‌ 
பிடிப்போமா..?” 
“எந்த நோய்க்கும்‌ மருந்துண்டு. ஆனா பரம்பரை நோய்க்குக்‌ கிடையாதாமே!” 
ஆறுமுகப்பாண்டி, அவள்‌ தோளில்‌ முகம்‌ போட்டு அவளைத்‌ தன்‌ பக்கம்‌ திருப்பப்‌ 
பார்த்தான்‌. தீர்வு காண முடியாத வலிக்கு, பெயின்‌ கில்லர்‌ போடுவது போல்‌, வீட்டை 


உலுக்கும்‌ அந்தப்‌ பிரச்னைக்கு ஒரு தாற்காலிக மருந்து தேடினான்‌. ஆனால்‌, அவளோ 
அவன்‌ பிடியிலிருந்து, திமிறி இடைவெளி கொடுத்துப்‌ படுத்தாள்‌. அவன்‌, அவளை 


144 


மனதுக்குள்‌ பாராட்டினான்‌. 'பிடித்த உடனேயே எதிர்ப்பிடி போடுபவள்‌, சுயம்பு 
மைத்துனனுக்கு ஏற்பட்ட கோளாறால்‌... அந்த உணர்வே அற்றுப்‌ போனாள்‌! 


பாசக்காரி... 


ஆறுமுகப்பாண்டியால்‌, தூங்க முடியவில்லை. அவனை ஆறுதல்‌ செய்தும்‌ 
ஆற்றுப்படுத்தியும்‌ பேசும்‌ மனைவியையும்‌ பேசாமல்‌ விட்டுவிட்டான்‌. மீண்டும்‌ 
அவனுக்குத்‌ தம்பியின்‌ நினைவு வந்தது. அடித்த கையும்‌, உதைத்த காலும்‌ துடித்தன. 
முடியாத ஒன்றை முடிவாக்க நினைத்தபோது, அந்தப்‌ பயல்‌ எப்படித்‌ துடிச்சானோ. 
எப்படித்‌ தவிச்சானோ... இந்த மாதிரி சமயத்தில்‌ எல்லாப்‌ பயல்வளும்‌ திட்டுறது மாதிரி 
அவன்‌ ஒரு வார்த்தை திட்டுனானா... இல்லியே! இல்லியே! 


ஆறுமுகப்பாண்டி வாய்விட்டே புலம்பினான்‌. 


“என்‌ தம்பிக்கு அண்ணனாகாமே போயிட்டேனே... போயிட்டேனே...” 


கோமளம்‌, பொறுமை இழந்தாள்‌. திரும்பிப்‌ படுக்காமலே கேட்டாள்‌. 


“மொதல்ல பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கோ மான்னு எண்ணிப்‌ பாருங்க!” 


ஆறுமுகப்பாண்டி எழுந்து உட்கார்ந்தான்‌. அவள்‌ முகத்தை எடுத்து மடியில்‌ 


போட்டுக்கொண்டே கேட்டான்‌: 


“நீ எதையோ மூடு மந்திரமா பேசுறியே... என்ன விஷயம்‌.” 


கோமளம்‌, அந்த மூடு மந்திரத்தை சொல்லாக்கி விட்டாள்‌. அவன்‌ செல்லாக்காசாய்‌ 
ஆனதுபோல்‌ மரத்துப்‌ போனான்‌. மரித்துப்போனான்‌. 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 17 


அந்தக்‌ கட்டிடம்‌, மருத்துவமனையா, அல்லது லாட்ஜா என்று ஒரு பட்டிமன்றமே 
நடத்தலாம்‌. 


145 


வெளியே, வளைவு வளைவாயும்‌ அழகழகாயும்‌ தோன்றும்‌ அந்த இரண்டு மாடிக்‌ 


கட்டிடத்திற்குள்‌, டாக்டர்களின்‌ நடமாட்டத்தையே காணவில்லை. ஆங்காங்கே சில 


பையன்கள்‌ டிபன்‌ செட்டுகளைப்‌ பொட்டலம்‌ பொட்டலமாகவும்‌ தட்டுத்‌ தட்டாகவும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. இதை வைத்து அந்தக்‌ கட்டிடத்தை லாட்ஜ்‌ என்று 
சொன்னால்‌ தப்பில்லை. அதே சமயம்‌ வெளியே இன்னொரு பக்கத்தில்‌ ஒரு மருந்துக்‌ 
கடையும்‌ உள்ளே ஒரு இடத்தில்‌ தலையில்‌ வெள்ளைக்‌ கைக்குட்டைகளைக்‌ கட்டிய 
பெண்களையும்‌ பார்த்தால்‌, அதை, மருத்துவமனை என்றும்‌ முனங்கிக்கொண்டே 


சொல்லலாம்‌. 


அந்தக்‌ கட்டிடத்தின்‌ இரண்டாவது மாடியில்‌ ஆறாவது எண்‌ அறையில்‌ சுயம்பு 
தன்னந்தனியாய்க்‌ கிடந்தான்‌. ஸ்பிரிங்‌ கட்டில்‌, அவன்‌ சுகப்படாமல்‌ போனதால்‌ 
கிடைத்த சுகமான கட்டில்‌. சின்னதே அழகு என்பது போல்‌ சின்ன அறை. மொசைக்‌ 
தரை. வால்‌ பேப்பர்‌ சுவர்கள்‌. அவன்‌ கட்டிலுக்குப்‌ பின்னால்‌, கிளிப்‌ பிடித்த பேடில்‌ 
ஏழெட்டுக்‌ காகிதக்‌ குவியல்கள்‌. ஈஜிஸி கோடுகள்‌. ரத்தச்‌ சித்திரிப்புகளைக்‌ காட்டும்‌ 
ஒரு தாள்‌. சிறுநீர்‌ இயல்புகளைச்‌ சொல்லும்‌ ஒரு சதுரக்‌ காகிதம்‌. நுரையீரலைக்‌ 
காட்டும்‌ எக்ஸ்ரே படம்‌. தலையைப்‌ படம்‌ பிடித்த இன்னொரு படம்‌. ரத்த அழுத்தம்‌, 
எல்லாமே நெகடிவ்‌. அதாவது அவன்‌ உடல்நிலையைக்‌ காட்டும்‌ சுபசகுன அறிகுறிகள்‌. 
கிட்னியும்‌ சரி என்றால்‌, அவன்‌ வீட்டுக்குப்‌ போகலாம்‌. எந்த நோயும்‌ கிடையாதாம்‌. 
வாடகை மட்டும்‌ நாளுக்கு நாற்பது ரூபாய்‌. சிகிச்சைக்குத்‌ தனிப்பணம்‌, மருத்துவமனை 
நிர்வாக டாக்டருக்கோ அவனது சகாக்களுக்கோ சைக்யாட்ரிஸ்ட்டிடம்‌ அவனைக்‌ 
காட்டவேண்டும்‌ என்ற எண்ணமோ அவனைப்‌ பேச விட்டுக்‌ கேட்க வேண்டும்‌ என்ற 
தொழில்‌ அக்கறையோ வாங்கிய பணத்தில்‌ ஒரு சதவிகித அளவிற்குக்‌ கூட 
வரவில்லை. 


சுயம்பு, அந்தச்‌ சேலை கட்டி ரகளை நடத்திய மறுநாளே சேரவில்லை. மரகத்திற்கு 
என்று வைக்கப்பட்ட பணத்தை எடுக்க கறார்‌ பேர்வழியான பிள்ளையாருக்குப்‌ 
பிடிக்கவில்லை. அதோடு, நாட்டு வைத்தியம்‌ பார்த்தார்கள்‌. தலைக்குத்‌ தைலம்‌, 
வாய்க்கு அரிஷ்டம்‌, கையில்‌ ஒரு தாயத்து... யாராவது செய்வினை வைத்திருப்பார்கள்‌ 
என்று ஒரு பூஜை. அப்படியும்‌ இப்படியுமாய்‌ ஒரு தோட்டத்தை அடகு வைத்து, இருபது 
நாட்கள்‌ கழித்தே அவனை இங்கே சேர்த்தார்கள்‌. இங்கே வந்து ஒரு வாரமாகிவிட்டது. 
அப்பா ஒரு தடவை வந்தார்‌. அண்ணன்‌ பலதடவை வந்தான்‌. மோகனா வெளியே 


நின்றே பார்த்துவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. அக்கா வர முடியாது. அண்ணி வரவில்லை. 


146 


சுயம்பு, அந்தக்‌ கல்யாண அழைப்பிதழை மாறி மாறிப்‌ படித்துவிட்டான்‌. கொல்லனுரர்‌ 
ராமசாமியின்‌ சத்‌ புத்திரன்‌ மலைச்சாமிக்கும்‌, நல்லாம்பட்டி பிள்ளையார்‌ மகள்‌ 
செளபாக்கியவதி மரகதத்துக்கும்‌, பெரியவர்கள்‌ நிச்சயித்த திருமணம்‌. வருகையை 
விரும்புவோர்‌ என்ற பட்டியலில்‌ சித்தப்பா, சித்தி, சண்முகம்‌, ருக்குமணி பெயர்‌. 
நிலக்கிழார்‌ என்ற பட்டத்தில்‌ ஆறுமுகப்பாண்டி. சுயம்பு என்ஜினியராம்‌... 
அழைப்பிதழின்‌ முகப்பில்‌, அண்ணன்‌ ஆதி நாராயணன்‌ தங்கை ஆதிபராசக்தியை 
எல்லாம்‌ வல்ல ஈஸ்வரனுக்கு சந்திரர்‌, சூரியர்‌ சாட்சியாய்‌ கைபிடித்துக்‌ கொடுக்கும்‌ 


டபுள்‌ கலர்‌ காட்சி! 


சுயம்பு, அந்த அழைப்பிதழை இரண்டாய்ப்‌ பிரித்து, தனது பேரை பெருமையாகவும்‌ 
பார்த்தான்‌. பார்த்துப்‌ பார்த்து வெறுமையாகவும்‌ சிரித்தான்‌. இப்போதுதான்‌ அவன்‌ 
பெயர்‌ பட்டி தொட்டி அளவில்‌ முதல்‌ தடவையாய்‌ அச்சில்‌ வந்திருக்கிறது. அதுவும்‌ 
எப்படிப்பட்ட அறிமுகம்‌. என்ஜினியர்‌! 


சுயம்பு பல்லைக்‌ கடித்தான்‌. அண்ணன்‌ வந்தான்‌; அழைப்பிதழ்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போனான்‌. ஆசையோடு பேசிய அண்ணன்‌ கடைசியில்‌ தன்னைக்‌ கூட்டிக்கொண்டு 
போவதற்குப்‌ பதிலாக “கலியாணத்தைப்‌ பார்க்க முடியலியேன்னு ஏண்டா கலங்குறே. 
அக்கா, ஒரேயடியாவா போயிடப்போறாள்‌. பத்து மாதத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு 
வந்துதானே ஆகணும்‌” என்று நம்பிக்கையோடு சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 


சுயம்பு தனிமையில்‌ தவித்தான்‌. அவனிடம்‌ பேச்சுக்‌ கொடுக்க ஒரு காக்கா குருவிகூட 
கிடையாது. அந்தப்‌ பக்கம்‌ வரும்‌ நர்ஸம்மாகூட, இவன்‌ பொதுப்படையாக ஏதாவது 
கேட்டால்கூட, 'சுகமாயிடும்‌' என்று ஒரே வார்த்தையில்‌ சுகமில்லாமல்‌ பதிலளித்தாள்‌. 
நர்ஸிங்‌ படிப்பு படித்துவிட்டு, ஆயிரக்கணக்கில்‌ பணம்‌ பிடுங்கும்‌ அந்த ஆஸ்பத்திரி - 
லாட்ஜில்‌, அவளுக்குச்‌ சம்பளம்‌ ஐநூறைத்‌ தாண்டவில்லை என்பது இவனுக்குத்‌ 
தெரியாது. அவளும்‌, தன்னை உதாசீனம்‌ செய்வதாக நினைத்தான்‌. 


சுயம்பு அந்தக்‌ கலியாண அழைப்பிதழை எடுத்து வாயிலும்‌ மூக்கிலும்‌ அடித்தபடியே 
அந்த அறைக்குள்‌ சுற்றினான்‌. செக்குமாடு, இவனிடம்‌ புண்ணாக்கைக்‌ கேட்க 


வேண்டும்‌. 'அக்கா கலியாணத்திற்கு போக முடியலையே...போக விடலையே... 


147 


எக்கா... எக்கா, நான்‌ இல்லாம ஒனக்குக்‌ கலியாணமா?... மாப்பிள்ள அழகாச்‌ 
சொன்னபோது எப்படிச்‌ சிரிச்சே... எப்படி முகம்‌ பொங்கிச்சு... எப்படி உதடுகள்‌ 
பூவாய்ப்‌ பிரிஞ்சுது... வாய்ச்சொல்லுக்கே இப்படிச்‌ சிரித்த அக்காவே... ஒன்ன, அந்த 
அழகு மாப்பிள்ள பக்கத்திலே இருத்தி, நீ சிரிக்கிற சிரிப்பை நான்‌ பாக்காண்டாமா... 


அக்கா... நான்‌ இல்லாம ஒனக்குக்‌ கலியாணமா...? 


சுயம்பு உள்ளே இருக்க முடியாமலும்‌ வெளியே போக முடியாமலும்‌, அந்த அறைக்குள்‌, 
சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. காலில்‌ ஸ்பீடா மீட்டர்‌ கட்டி அது செயல்‌ பட்டால்‌ இருபது 


கீலோ மீட்டர்‌ வேகத்தையும்‌, முப்பது கிலோ மீட்டர்‌ தூரத்தையும்‌, காட்டியிருக்கும்‌. 
திடீரென்று அவன்‌ கால்களை அரைச்‌ சுற்றாக்கி நின்றான்‌. வாசலுக்குள்‌ ஒரு காலும்‌, 
வெளியே ஒரு காலுமாய்‌ ஒருத்தி ஒதுங்கி நின்றாள்‌. முப்பது வயது இருக்கலாம்‌. 


உருண்டு திரண்ட மார்பகம்‌. லட்சணக்‌ கருப்பி, காதில்‌, வெள்ளை வளையங்கள்‌. 


அவள்‌, அவனை ஒரு அபூர்வப்‌ பொருளாகப்‌ பார்த்தாள்‌. கட்டிய பூவைத்‌ தலையில்‌ 
கட்டப்போவது போல்‌ பார்த்தாள்‌. லேசாகச்‌ சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள்‌. 
ஏனோ தெரியவில்லை... அவனுக்கும்‌ அவளருகே ஒரு சுகம்‌. ஏதோ ஒன்று 
இருவருக்கும்‌ பொதுவாக நின்று, ஒருவரை ஒருவர்‌ ஈர்க்கும்படி செய்தது. சுயம்பு 


கேட்டான்‌: 


[1] ட. ௪ £2 
நீங்க யாருக்கா? 


“பெறந்தது இந்த டவுனுதாம்பா... ஆனா பத்து வயசிலேயே ஓடிப்போயிட்டேன்‌. ஏன்‌ 
அப்படிப்‌ பாக்கே தனியாத்தான்‌ ஓடினேன்‌! நீ இனிமேல்‌ செய்யப்‌ போறத நான்‌ 
அப்பவே செய்தேன்‌. இருபது வருஷத்துக்கு மேல ஆயிட்டுது. அம்மாவப்‌ பார்க்க 
ஆசை. உயிரோட இருக்காங்க. ஒருத்தர்‌ கழுத்த ஒருத்தர்‌ கட்டிப்‌ பிடிச்சு அழுதோம்‌. 
ஆனாலும்‌ அங்க வீட்ல இருக்க முடியாத நிலமை. இங்க வந்து, சும்மானான்னாலும்‌ 
காலுல முள்ளு குத்திட்டுன்னு சொன்னேன்‌. அதை எடுக்கணும்னேன்‌. அதுக்கு 
முன்னாலே, அதாவது அந்த முள்ளை எடுக்கு முன்னால. ரத்தத்தை டெஸ்ட்‌ 
செய்யணுமாம்‌... இன்னும்‌ என்னெல்லாமோ செய்யணுமாம்‌. எனக்கும்‌ வசதியாப்‌ 


போச்சு... இங்கதான்‌ இருக்கேன்‌...” 


148 
“நீங்க எந்த ரூமு...” 
“ஒம்போது...” 
“ஒட்காருங்கக்கா. ஒங்ககூட ஆண்டாண்டு காலம்‌ பழகுனது போல தோணுது!” 
“எம்மாடி. ஒன்‌ ஒரு சொல்‌ போதும்‌... ஆமா ஒன்‌ கோளாறு இப்ப எப்படி இருக்கு?” 
சுயம்பு அந்தப்‌ பெண்ணையே வைத்த கண்‌ வைத்த படிப்‌ பார்த்தான்‌. அவள்‌ அவனை 
உடம்பிற்குள்ளும்‌ உள்ளத்திற்குள்ளும்‌ ஊடுருவதுபோல்‌ பார்த்தாள்‌. அவன்‌ முகத்தில்‌ 
சின்னச்‌ சின்ன கரடுமுரடுகள்‌. அவளைப்‌ பார்த்ததும்‌ ஏதோ இலக்கை அடைய 
முடியவில்லையானாலும்‌, அடையாளம்‌ கண்ட திருப்தி. 
அவள்‌ அவன்‌ தோளில்‌ கை போட்டு, ஏதோ பேசப்‌ போனாள்‌. அவனும்‌ தனது 
கஷ்டங்களை, நஷ்டங்களை கண்ணீரும்‌ கம்பலையுமாய்‌ சொல்லப்‌ போனான்‌. 


இதற்குள்‌ ஒரு பின்தலைக்‌ கைக்குட்டை. அவளை விரட்டியது. 


“ஒன்‌ ரூமுக்கு நான்‌ வந்தால்‌, நீ இங்க இருக்கியே... போம்மா... பெரிய பெரிய 


டாக்டருங்க வருகிற சமயம்‌...” 


“ஒனக்கு வசதிப்படும்போது, ஒன்பதாம்‌ நம்பருக்கு வா... ஒன்கிட்ட நிறைய பேசணும்‌!” 


சுயம்பு தலையாட்டினான்‌. நர்ஸம்மா, ஒப்புக்கு அவனையும்‌, தின்கிற உப்புக்கு 


மெடிக்கல்‌ தாளையும்‌, உப்பு சப்பில்லாமல்‌ பார்த்துவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. 


சுயம்புவுக்கு மீண்டும்‌ தனிமை வட்டியும்‌ முதலுமாய்‌ வந்தது. அவனுடன்‌ போர்‌ 
தொடுத்தது. ஒன்பதாம்‌ எண்‌ அறைக்குப்‌ போனால்‌, அங்கே இந்த நர்ஸம்மா. சுயம்பு 
திரும்பி வந்தான்‌. கலியாண அழைப்பிதழை மீண்டும்‌ படித்தான்‌. இந்நேரம்‌ 
மாப்பிள்ளை வீட்டார்‌ வந்திருப்பார்கள்‌. என்னை விசாரிப்பார்கள்‌. அந்த ரெட்டைப்‌ 
பின்னல்காரி, நான்‌ பஸ்ஸுல அடிபட்டத தத்துப்பித்துன்னு உளறிடப்படாதே. 


அதோட அவளப்‌ பத்தி நான்‌ யார்கிட்டவும்‌ சொல்லவே இல்லன்னு சொல்லணுமே... 


149 


அவள்‌ கிடக்காள்‌... அந்த 'ஆம்பளப்‌ பயல்வ' மூர்த்தியும்‌ முத்துவும்‌ வந்திருப்பானுவளே. 
அண்ணன்‌ அழைப்பிதழ்‌ அனுப்பி, லெட்டரும்‌ போட்டதா சொன்னானே. ஒருவேள 


டேவிட்டும்‌, வரலாமோ. நான்‌ சொல்லி அண்ணன்‌ அவருக்கும்‌ அனுப்பி வச்சாரே... 


டேவிட்‌... டேவிட்‌... உங்களுக்கு மூணு லெட்டர்‌ எழுதிட்டேனே டேவிட்‌, ஒரு 


லெட்டருக்குக்கூட பதில்‌ எழுதலையே டேவிட்‌. ஒருவேள என்‌ வீட்டுக்கு 
வந்திருக்குமோ... அண்ணன்‌ தரலியே. அவனுக்கு எங்க நேரம்‌? கலியாணத்துக்கு வரச்‌ 
சொல்லி எழுதியிருந்தேனே டேவிட்‌. நீங்க வருவீங்களா... எனக்குத்‌ தெரியும்‌. நீங்க 
வருவீங்கன்னு. நீங்க அங்க வந்து ஒங்கள வரவேற்க, நான்‌ இல்லாட்டால்‌, 
நல்லாருக்குமா டேவிட்‌! அதோட அந்த 'ஆம்பளப்‌ பசங்கதான்‌" என்னப்பத்தி என்ன 


நினைப்பாங்க...” 


சுயம்பு மெள்ள மெள்ளத்தான்‌ ஒரு முடிவுக்கு வந்தான்‌. அப்படி வந்ததும்‌, அதுவே ஒரே 
ஒரு முடிவு என்று உறுதிப்படுத்திக்‌ கொண்டான்‌. அதேசமயம்‌ அக்காவின்‌ 
வாழ்க்கைக்கு எந்தக்‌ குந்தகமும்‌ வரக்கூடிய எதையும்‌ செய்யக்கூடாது என்றும்‌ உறுதி 


எடுத்தான்‌. அதனாலேயே லுங்கியைக்‌ கட்டப்போனவன்‌, அதை வீசிப்‌ போட்டு விட்டு, 


பாண்டை மாட்டிக்கொண்டு, முழுக்கைச்‌ சட்டையையும்‌ 'இன்செய்து' கொண்டு 
புறப்ப்டடான்‌. “அதிக நேரம்‌ இருக்கப்படாது. தாலி கட்டுன உடனேயே ஓடி 
வந்துடணும்‌. அந்தப்‌ பயல்வளையும்‌, டேவிட்டையும்‌ இங்கே வரச்‌ சொல்லணும்‌. 
கையில்தான்‌, அண்ணன்‌ கொடுத்த ரூபா இருக்கே... இங்கேயே ஹோட்டலுல வாங்கி 


கலியாணச்‌ சாப்பாட்டைப்‌ போட்டுடலாம்‌... டேவிட்டுக்கு, என்ன பிடிக்கும்னு 


முதல்லேயே கேட்டு வச்சுக்கணும்‌. அவரு பக்கத்துல இருந்தே நானும்‌ சாப்பிடணும்‌...” 


சுயம்பு கதவைப்‌ புத்திசாலித்தனமாய்‌ உள்‌ தாழ்ப்‌ பாள்‌ போட்டதுபோல்‌, இடைவெளி 


இல்லாமல்‌ இறுகச்‌ சாத்தினான்‌. வெளித்‌ தாழ்ப்பாள்‌ போடாமலே, புறப்பட்டான்‌. அந்த 


மருத்துவமனைக்கு முன்னால்‌ வந்து நின்ற ஐந்து நிமிடத்தில்‌ அந்தப்‌ பட்டிக்காட்டுக்குப்‌ 
போகும்‌ டவுன்‌ பஸ்‌ வந்துவிட்டது. ஏறிக்கொண்டான்‌. ஒரு ரூபாய்‌ ஐம்பது பைசா 


டிக்கெட்‌. 


150 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 18 


அவன்‌ அந்த ஊர்ப்பாதை வழியாய்‌ நடந்து, கருவேல மரக்காட்டைத்‌ தாண்டி, அதே 
இடுக்கு வழியாய்‌ வீட்டுக்கு வந்தபோது... 


வேப்ப மரத்தடியில்‌ ஒரே ஆண்கள்‌ கூட்டம்‌. தென்னங்கீற்றுக்‌ கொட்டகை. 
வீட்டுக்குள்‌, பெண்கள்‌ கூட்டம்‌. முற்றத்தில்‌ பெரிய பந்தல்‌, சலவைத்‌ தொழிலாளி 
கொடுத்த வெளுக்கப்போட்ட சேலைகள்‌ மேலே உள்ள கீற்றுக்‌ கொட்டகை 
ஓலைகளை மறைத்துக்‌ காட்டின. பந்தலுக்குள்ளேயே ஒரு குட்டிப்பந்தல்‌, விழா மேடை 
மாதிரியான ஜோடிப்புகள்‌, கலர்‌ பல்ப்‌ தோரணங்கள்‌. அவற்றிற்கு போட்டியாக 
மாவிலைத்‌ தோரணங்கள்‌. முன்பக்கம்‌ குலை வாழைகள்‌. பூணூல்‌ போட்ட பெரிய 
செம்பு. அதன்மேல்‌ மஞ்சள்‌ தடவிய தேங்காய்‌, அருகே நாழி, நெல்‌, பக்கா. அதன்‌ மேல்‌ 
ஒரு விளக்கு... அதன்‌ முன்னால்‌ மேளச்‌ செட்டு. பீப்பிச்‌ சத்தம்‌. 


செட்டு மேளம்‌ கொட்டியது. கூட்டம்‌ முண்டி யடித்தது. பந்தியில்‌ ஒரு வரிசை. அதைப்‌ 
பார்த்துக்கொண்டு மறு வரிசை. சுயம்புவை யாரும்‌ சரியாகக்‌ கவனிக்கவில்லை. 
அப்படிக்‌ கவனித்தவர்களும்‌ அவன்‌ எப்படி வந்தான்‌ என்பது மாதிரியும்‌ 
பார்க்கவில்லை. பிள்ளையாருக்கு, பெரிய பெரிய வேலைகள்‌. ஆறுமுகப்‌ பாண்டிக்கு 


அவசர அவசரமான 'சோலிகள்‌'. வெள்ளையம்மா, பந்திப்‌ பக்கம்‌. கோமளம்‌, 


எங்கிருக்காளோ...? 


சுயம்பு துள்ளிக்‌ குதித்து அக்காவின்‌ அறைக்குள்ளே போனான்‌. அவளைச்‌ சுற்றி ஒரு 
பெரிய பெண்‌ வட்டம்‌. அதற்குள்ளும்‌ சின்னச்‌ சின்ன வட்டங்கள்‌. அவன்‌ அந்த 
வியூகங்களை அபிமன்யூ மாதிரி உடைத்துக்கொண்டு, உள்ளே போனான்‌. “ஆம்புள 
இப்படியா இடிச்சுட்டு வாறது' என்று பல பெண்கள்‌ - குறிப்பாக வெளியூர்‌ சொந்தங்கள்‌ 


சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ போதே, அக்காவைப்‌ பார்த்தான்‌. 


அவள்‌ ஜெகஜோதியாய்‌ மின்னினாள்‌. பின்னலை மறைக்கும்‌ சரஞ்சரமான பூக்கள்‌. 
உச்சந்தலையில்‌ வெள்ளி வளைவு. ஒளியடிக்கும்‌ கம்மல்‌. ஒளிவிடும்‌ சிவப்பு மூக்குத்தி. 
கண்ணொளி ஒரு பக்கம்‌. பொன்னொளி மறுபக்கம்‌. நீல மஞ்சள்‌ காஞ்சிப்‌ பட்டின்‌ 


உடலொளி ஒரு பக்கம்‌. அக்கா காசுமாலையும்‌, கழுத்துமாய்‌ ஒட்டியாணமும்‌ 


151 


இடுப்புமாய்‌ ஒளியாய்‌, ஒளிரும்‌ ஒளியாய்‌ மின்னினாள்‌. அபிராமிபட்டர்‌ வர்ணிக்கும்‌ 
அம்பாள்‌ மாதிரி... 


மரகதம்‌ தம்பியின்‌ கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. அவன்‌ பேண்ட்‌ 


போட்டிருப்பதைப்‌ பார்த்து பெருமகிழ்ச்சி. இங்கிலீஷ்‌ டாக்டர்ன்னா இங்கிலீஷ்‌ 


டாக்டர்தான்‌. ஒரு வாரத்திலேயே குணப்படுத்திட்டாங்களே... 


சுயம்பு சும்மா இருக்கவில்லை. 


“எக்கா... ஒன்‌ மாப்பிள்ளையப்‌ பார்த்து மயங்கி விழப்போற பாரு. அர்ச்சுனன்‌ 


பல்வரிசையைப்‌ பார்த்து விட்டு பவளக்கொடி மயங்கினாளாமே..அப்படி..” 


“அப்போ மாப்பிள்ளைக்குத்‌ தெத்துப்‌ பல்லா. உதட்டை மீறி வெளியில தலைகாட்டுற 


பல்லா...” 


எவளோ, ஒரு சித்தப்பா மகள்‌, இன்னும்‌ பார்க்காத மச்சானை, இப்போதே கிண்டல்‌ 


செய்தாள்‌. எல்லாப்‌ பெண்களும்‌ சிரித்தபோது, ஒருத்தி அவசரப்படுத்தினாள்‌. 


“சரி... சீக்கிரமா கோயிலுக்குப்‌ போயிட்டு வந்துடுவோம்‌. மாமன்‌ சடங்கு, மாப்பிள்ளை 
அழைப்புன்னு ஆயிரம்‌ இருக்கு. பையன்‌ வீட்டார்‌ வந்துகிட்டே இருக்காங்களாம்‌. 
எம்மாளு மரகதம்‌. இப்பவே இப்படி வெட்கப்படாதடி! அந்த ராத்திரிக்கும்‌ கொஞ்சம்‌ 
வச்சுக்க! ஏய்‌ சுயம்புத்‌ தம்பி, இந்த ரூம நல்லாப்‌ பார்த்துக்கணும்‌. எல்லாப்‌ பொருளும்‌ 


இங்கதான்‌ கெடக்குது... யாரையும்‌ வீட்டுக்குள்ள விடாத!” 


சுயம்பு தலையாட்டினான்‌. தம்பியைக்‌ கோயிலுக்குக்‌ கூட்டிப்‌ போக நினைத்த மரகதம்‌, 
தம்பியின்‌ தலையை வருடிவிட்டு, நடந்தாள்‌. சுற்றிலும்‌ பெண்கள்‌ சூழத்‌ 


தேரோட்டமாய்ப்‌ போனாள்‌. 


சுயம்பு அந்த அறையை அங்குமிங்குமாய்‌ நோட்ட மிட்டான்‌. வெளியே ஒலித்த மேளச்‌ 
சத்தம்‌, வெளியேறிக்‌ கொண்டிருப்பதுபோல்‌ சிறுகச்‌ சிறுகச்‌ செத்துக்‌ கொண்டிருந்தது. 


மணப்பெண்‌ மரகதத்தை, பெண்கள்‌ கோயிலுக்குக்‌ கூட்டிப்போனபோது, அப்படிக்‌ 


152 


கூடவே போகாதது, சுயம்புவுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இந்த அறையையும்‌ அறைக்குள்‌ 
இருப்பதையும்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. எவ்வளவு பெரிய பொறுப்பு. யாரையும்‌ 


உள்ள விடக்‌ கூடாது. டேவிட்‌ வந்தாலும்கூட. டேவிட்‌ நீங்க வருவீங்களா... 


அக்காகிட்ட ஓடிப்போய்‌ டேவிட்‌ லெட்டர்‌ போட்டாரான்னு கேட்கலாமா... 


வேண்டாம்‌, அக்கா தப்பா நினைப்பாள்‌. சந்தேகப்‌ படுவாள்‌... 


சுயம்புவிற்கு டேவிட்டை நினைக்க நினைக்க பாலை வனம்‌, பசுஞ்சோலையானது. 
கண்கள்‌ தானாய்க்‌ குளிர்ந்தன. பற்கள்‌ உதடுகளைத்‌ தேனாய்க்‌ கவ்வின. அந்த 
அறையை அவன்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. அதோ அக்காவின்‌ நிச்சயதாம்பூலப்‌ புடவை. 
டேவிட்டுக்குப்‌ பிடித்த வெளிர்‌ மஞ்சள்‌ கலர்‌. 


சுயம்பு சிறிது யோசித்தான்‌. ஆனாலும்‌ டேவிட்டை நினைக்க நினைக்க அவன்‌ 
உடம்பை அடக்கிய ஒன்றை, அடக்கப்பட்ட ஒன்று அடித்துப்‌ போட்டு விட்டது மாதிரி 


தோன்றியது. அடக்கப்பட்ட மண்ணின்‌ மைந்தர்கள்‌, பீறிட்டு எழுந்தால்‌ எப்படியோ 


அப்படி, சிவனே என்று உள்ளே கிடக்கும்‌ தீக்குச்சி உரசப்பட்டால்‌ எப்படி 'சக்தி' 


வெளிப்படுமோ... அப்படி... கதவைச்‌ சாத்திக்‌ கொண்டான்‌. தாளிட்டால்‌ தப்பாய்‌ 
நினைப்பார்கள்‌. கொஞ்சநேரம்‌ வரைதான்‌. அக்காவும்‌ அவள்‌ பட்டாளமும்‌ 
உதிரமாடன்‌ கோயிலுக்குப்‌ போய்விட்டு வீடு திரும்ப அரைமணி நேரம்‌ ஆகும்‌. இது 
பத்து நிமிட வேடம்‌. 


சுயம்பு புடவையை மட்டும்தான்‌ கட்ட நினைத்தான்‌. ஆனாலும்‌, அந்தப்‌ பாவாடை, 


அது உடம்பில்‌ பட்டாலே ஒரு சுகம்‌. பாண்டுக்கு மேலே கட்டிக்கொண்டான்‌. ஜாக்கெட்‌ 


இல்லாத ஒரு பாவாடையா... பிரா இல்லாத ஒரு ஜாக்கெட்டா. சுயம்பு பெண்ணாகி 
விட்டான்‌. பீரோ கண்ணாடியைப்‌ பார்த்து குங்குமமிட்டுக்‌ கொண்டான்‌. அப்படிக்‌ 
குங்குமம்‌ இட்ட தன்‌ சொந்தக்‌ கையையே டேவிட்டின்‌ கையாகப்‌ பாவித்துக்‌ 
கொண்டான்‌. வளையல்‌ கிடைக்குமா என்று அங்குமிங்குமாய்‌ நோட்டமிட்டான்‌. 


அதற்குள்‌... 


அந்த அறையின்‌ கதவு ஒரேயடியாய்‌ திறக்கப்பட்டது. ஒரே பெண்‌ பட்டாளம்‌. வெளியூர்‌ 
வாடை ஆனந்தக்‌ கூத்தாய்ப்‌ பேசினார்கள்‌. ' பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா 
இருக்கே, அண்ணன்‌ கொடுத்து வச்சவரு. ஆனால்‌ தலை ஏன்‌ இப்படி மொட்டையாய்‌. 


முடி ஏன்‌ அப்படி?' ஒருத்தி கேட்டாள்‌. “மயினி கொஞ்சம்‌ பின்னால திரும்புங்க!” 


153 


சுயம்பு அப்படியே திகைத்து நின்றான்‌. மலைப்‌ பாம்பின்‌ கொலைகாரக்‌ கண்ணுக்குக்‌ 
கட்டுப்பட்டு அப்படியே நிற்கும்‌ இரை மாதிரி நின்றான்‌. முன்னாள்‌ 


பிள்ளைத்தாய்ச்சியை, குழந்தையும்‌ இடுப்புமாய்ப்‌ பார்த்தான்‌. அவளோ, கல்யாண 


மாப்பிள்ளையான அண்ணன்‌ சொன்ன சில சந்தேகங்களை மனத்தில்‌ 
திருப்பிக்கொண்டு, அதே சமயம்‌, அவசரப்படக்கூடாது என்று சில சந்தேகங்களைக்‌ 


கேட்டாள்‌. 


[13 ௪ ௪ ட்‌ . ரசா 
நீங்கதான்‌ மணப்பெண்ணா : 


“இல்ல, பொண்ணுக்குத்‌ தங்கச்சி...” 


பூ 


“பேரு... 


“பேரா... பேரு...” 


அவனுக்கு, உடனடியாய்‌ பொய்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. அவளோ, அவனருகே 
பேயாகப்‌ போனாள்‌. மற்றப்‌ பெண்கள்‌ தடுத்தும்‌ கேளாமல்‌, அவன்‌ கரண்டைக்‌ காலில்‌ 
நீட்டிக்கொண்டிருந்த ஒன்றைப்‌ பார்த்துவிட்டு அவன்‌ சேலையை உரிந்தாள்‌. 
பாவாடையோடு நின்றவனைப்‌ பார்த்தாள்‌. அந்தப்‌ பாவாடைக்கு மேலே பெல்ட்‌ 
போட்ட பேண்டின்‌ வட்டம்‌. கீழே அதே மாதிரியான, இரண்டு சின்ன வட்டங்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ அவள்கூட கத்தப்போனாள்‌. ஆனாலும்‌ நிதானப்பட்டாள்‌. அலறியடித்து 


அமர்க்களம்‌ செய்யப்போன பெண்களை, பேசாமலிருக்கும்படி ஆள்காட்டி விரலை 
உதட்டில்‌ வைத்து, அவர்களோடு வெளியேறினாள்‌. கூட வந்தவர்களை மீண்டும்‌ 
பேசாதீர்கள்‌ என்பது மாதிரி சைகை செய்தாள்‌. அண்ணன்‌ சந்தேகப்பட்டது சரியாப்‌ 


போச்சு. 


சுயம்பு சிறிது நேரம்‌ புரியாமல்‌ விழித்தான்‌; பிறகு அவசர அவசரமாய்‌ சேலையை 
மடித்து வைத்துவிட்டு, பாண்டைப்‌ போட்டுக்கொண்டே சட்டையையும்‌, மாட்டிக்‌ 
கொண்டு வெளியே வந்தான்‌. திண்ணைப்பக்கம்‌ அவள்களின்‌ முதுகுகளைப்‌ பார்த்து, 
“நான்‌ மரகதக்கா தங்கச்சி, சுயம்புவுக்கும்‌ தங்கச்சி. சில சமயம்‌ பாண்ட்‌ போடுவேன்‌. 


சில சமயம்‌ சேலை கட்டுவேன்‌. ரெண்டுமே பிடிக்கும்‌” என்றான்‌. காலதாமதமான 


154 


பொய்‌. பிள்ளைத்‌ தாய்ச்சி காலம்‌ கடத்த விரும்பவில்லை. சுயம்புவைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்தாள்‌. “அங்கே போய்‌ இருக்கோம்‌” என்றாள்‌. அவனையே வெறித்துப்‌ பார்த்த 
சந்திராவின்‌ பின்னலைப்‌ பிடித்து இழுத்தபடியே வெளியேறினாள்‌. 


சுயம்புவுக்கு அவர்களைச்‌ சமாளித்துவிட்ட திருப்தி, அவர்களுக்குத்‌ தான்‌ ஒரு நாகரிகப்‌ 
பெண்ணாக தோன்றுவதில்‌ ஒரு சந்தோஷம்‌. அரைமணி நேரத்தில்‌... 


அந்தப்‌ பந்தல்‌ முழுக்க ஒரே சத்தம்‌. இன்னது என்று தனித்துப்‌ பிரிக்க முடியாத சந்தைச்‌ 
சத்தம்‌. அதையும்‌ மீறிய வெள்ளையம்மாவின்‌ ஒப்பாரிச்‌ சத்தம்‌. ஆறுமுகப்‌ பாண்டியின்‌ 
கத்தல்‌, கதறல்‌, அதே ராமசாமிக்‌ கிழவர்‌ இப்போது மேளம்‌ நின்ற வீட்டில்‌ யாருக்கோ 
உபதேசிப்பதுபோல்‌ உபதேசித்தார்‌. 


“எல்லாம்‌ நன்மைக்கேன்னு எடுத்துக்கப்பா... கலியாணம்‌ மட்டும்‌ யார்‌ யாருக்கு 
கொடுப்பனையோ... அங்கதான்‌ நடக்கும்‌. ஆனாலும்‌ செருக்கி மவளுவ 
தந்திரக்காரிங்க. இந்தப்‌ பய கோலத்தைப்‌ பார்த்துட்டு, சத்தம்‌ போடலை பாரு! 


அப்படிப்‌ போட்டால்‌, நாம்‌ அவங்களை அதட்டி ஊரு விட்டு ஊரு வந்த மாப்பிள்ளய 
கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சிடுவோம்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காளுவ. 
மாப்பிள்ளை காருக்கு முன்னால வேனுல வந்து... ஒன்‌ மகன்‌ போட்ட கோலத்தை 
பார்த்துட்டு எதையோ கோணச்‌ சத்திரத்தில வச்சிட்டு வந்ததாய்‌ ஏமாத்தி வேனுக்குள்ள 
ஏறிப்‌ பறந்து, வழியில வந்த மாப்பிள்ள காரையும்‌ மடக்கி திரும்பி கரிச்சான்‌ குருவி 
பறந்தது மாதிரி பறந்துட்டாளுவ பாரு. அப்படியும்‌ ரோட்டுல ஒருத்தன்கிட்ட 
'பொண்ணோட குடும்பம்‌ பொட்டக்‌ குடும்பம்‌. பிடிக்காம போறோம்னு' சொல்லிட்டுப்‌ 


போயிருக்காளுவ பாரு! தந்திரக்காரப்‌ பய மவளுவ... சரிப்பா, போனது போகட்டும்‌. 


போட்ட பந்தலப்‌ பிரிக்கப்படாது... பேசாம நம்ம வத்தல்‌ வியாபாரிக்குக்‌ கட்டி 
வச்சிடலாம்‌. ஐம்பது வயசுலயும்‌ கலியாணம்‌ செய்த ஆம்பளைங்க இருக்கத்தானே 


செய்யுறாங்க...” 


பிள்ளையார்‌ அவலத்தை ஆத்திரமாக்கினார்‌. 


“மச்சான்‌, யானை படுத்தாலும்‌ குதிரை மட்டம்‌ மச்சான்‌. இதைவிட, கண்ணுக்குக்‌ 
கண்ணா வளத்த மகள எருக்குழியில பொதைச்சிடலாம்‌ மச்சான்‌. நீரு இப்போ எனக்கு 


மச்சானாப்‌ பேசல. அந்த செரங்குப்‌ பயலுக்கு பெரியப்பாவா பேசுறீரு. வீட்ட விட்டுப்‌ 


155 


போறீரா மச்சான்‌?” 


ராமசாமிக்‌ கிழவர்‌ வீறாப்பாய்‌ போனபோது, பிள்ளையார்‌ சுயம்புவைத்‌ தற்செயலாப்‌ 
பார்த்து விட்டார்‌. ஒரு கம்பை எடுப்பதற்காக மணப்பந்தலை இழுத்துப்‌ போட்டார்‌. 
அது சரிந்தபோது, ஒரு கம்பை உருவினார்‌. சுயம்புமேல்‌ மேலும்‌ கீழுமாய்‌ உச்சியும்‌ 
பாதமுமாய்‌ படர விட்டார்‌. உச்சி பிய்ந்தது. நெற்றி பீறிட்டது. சுயம்பு அங்கு மிங்குமாய்‌ 


ஓடினான்‌. ஓடிய பக்கமெல்லாம்‌ அடி. பிறகு அப்படியே நின்றுகொண்டான்‌, கையைக்‌ 
கட்டிக்கொண்டு, 'அடித்துக்‌ கொல்‌' என்பது மாதிரி. பிள்ளையாரை நாலு பேர்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. ஆறுமுகப்பாண்டி அப்பாவின்‌ வாரிசானான்‌. அந்தக்‌ கம்பை 
எடுத்தே தம்பிக்கு மூக்கில்‌ ரத்தம்‌ வடியுமாறு அடி கொடுத்தான்‌. தோள்‌ தோலை 
உரித்துக்‌ காட்டினான்‌. அப்போது மரகதம்‌ கோவிலில்‌ இருந்து அலங்கோலமாய்‌ 
வந்தாள்‌. நான்கு பெண்கள்‌ அவளைப்‌ பிணத்தைப்‌ பிடிப்பதுபோல்‌ 


பிடித்துக்கொண்டனர்‌. கல்யாணம்‌ ஆகுமுன்பே கலைந்த நெற்றி, விரிந்த முடி... 


சுயம்பு 'எக்காய்‌...' என்று பீறிட்டு ஆறுமுகப்பாண்டி யின்‌ பேய்க்‌ கூத்தாடும்‌ கம்புக்கு 
இடையே ஓடினான்‌. அக்காவின்‌ காலைக்‌ கட்டிக்கொண்டு அழுதான்‌. அவள்‌ சீறினாள்‌. 


துக்கமும்‌ கோபமுமாய்க்‌ கத்தினாள்‌. 


“சீ... யாருடா ஒனக்கு அக்கா. என்‌ வாழ்க்கையை கெடுக்கறதுக்குன்னே உடன்‌ பிறந்தே 


கொல்லும்‌ நோயுடா, நீ! இப்ப உனக்கு சந்தோஷம்தானேடா!” 


சுயம்பு அக்காவைப்‌ பார்த்தான்‌. நெருப்புச்‌ சூட்டை விடப்‌ பெரிய சூடு பந்தல்‌ கம்பு 
அடியைவிட பெரிய அடி! சுயம்பு தேங்காய்‌ உடைப்பதற்காக இருந்த அரிவாளை 
எடுத்து பித்தனாகி நின்ற அப்பனிடம்‌ கொடுத்தான்‌. அவர்‌ சும்மா இருக்கவே 
அண்ணனிடம்‌ கொடுத்தான்‌. அவனும்‌ அசைவற்று நிற்கவே அந்த அரிவாளை 
எடுத்துத்‌ தனது கழுத்துக்குக்‌ குறி வைத்தான்‌. இரண்டுபேர்‌ வந்து பிடித்துக்‌ 


கொண்டார்கள்‌. 


சுயம்பு அக்காவைப்‌ பார்த்தான்‌. அவளோ எங்கேயோ நிற்பதுபோல்‌ நின்றாள்‌. 'எக்கா” 
என்று வாய்‌ முட்ட வந்த வார்த்தையை மீண்டும்‌ நெஞ்சுக்குள்‌ முட்டி மோதவிட்டு, 
அவன்‌ வெளியே ஓடினான்‌. திக்கறியா, திசையறியா இடத்துக்கு. மனித வாடையே 
இல்லாத காட்டுக்கு... 


156 


வாடா மல்லி, அத்தியாயம்‌ - 19 


சுயம்பு அந்த ஒன்பதாம்‌ எண்‌ அறைக்குள்‌ ஒரேயடி யாய்ப்‌ போவதுபோல்‌ போனான்‌. 


அவன்‌ மருத்துவமனையை விட்டுப்‌ புறப்படுவதற்குச்‌ சிறிது நேரத்திற்கு முன்புவரை, 
அவனை அன்பொழுகப்‌ பார்த்த அதே அவள்‌, இப்போது உலரவிட்ட தலைமுடியை 


ஒரு சேர பிடித்தபடியே அவனைப்‌ பார்த்தாள்‌. எழுந்து, அவன்‌ அருகே போய்‌, அவன்‌ 
கையைப்‌ பிடித்து ஒரு நாற்காலியில்‌ உட்கார வைத்தாள்‌. அந்தத்‌ தீண்டலே அவனுக்கு 
ஒரு சுகமாக இருந்தது. அவளோ, அவன்‌ அலங்கோலத்தையும்‌, சதைச்‌ சிதைவுகளையும்‌ 
துக்கத்தோடு பார்த்துவிட்டுப்‌ பரபரத்தாள்‌. அய்யய்யோ என்ன கொடுமைடி' என்று 
அரற்றியபடியே, மலைத்து நின்றாள்‌. அவனிடம்‌ ஆறுதலாகப்‌ பேசுவதற்கு மாறி மாறி 
முயற்சித்தாள்‌. முடியவில்லை. வார்த்தைகளே பனிக்‌ கட்டிகளாகி, கண்கள்‌ வழியாகக்‌ 


கசியப்போவது போன்ற நிலை. 


அவன்‌ செம்பட்டை மீசை வைத்துக்கொண்டது மாதிரி நீளவாக்கிலான ரத்தக்கோடு. 
கழுத்தில்‌ ரத்த உழவுத்‌ தடயங்கள்‌. கீழே இருக்கிற மண்‌ மேலே வருமே, அப்படி சதை 
தெரிந்தது. தோள்பட்டை துணி கிழிந்து, ரத்த உரைச்சலில்‌ உறைந்து கிடந்தது. அந்தக்‌ 
கம்பைப்‌ பதிய வைத்த சின்னச்‌ சின்னத்‌ தடயங்கள்‌. உச்சந்தலை கருப்பு முடியும்‌, ஒரு 
சிவப்பு நிறம்‌, உடம்பின்‌ ஒவ்வொரு பகுதியிலும்‌ ஏதோ ஒரு பாதிப்பு. கண்களிலும்‌ அது 
இருக்க வேண்டும்‌ என்பதுபோல்‌, அது நீரைச்‌ சுரந்தது. 


அவள்‌ கதவை நிதானமாக, வெளியே எட்டிப்‌ பார்த்துச்‌ சாத்தினாள்‌. ஏதோ பேசப்‌ 
போனவளை, வேண்டாம்‌ என்று தலையாட்டிவிட்டு, அவன்‌ சட்டையைக்‌ 
கழட்டினான்‌. முதுகில்‌ ரத்தத்‌ திரவத்தோடு ஒட்டிக்கொண்டிருந்த, சட்டைத்துணி வர 
மறுத்தது. அவள்‌ அதைப்‌ பிய்த்தெறிந்தாள்‌. ஏற்கனவே இற்றுப்‌ போயிருந்த பணியனை 
அற்றுப்‌ போட்டுவிட்டு, பாண்டையும்‌ கழற்றி, அவனை ஜட்டியுடன்‌ நிறுத்தினாள்‌. 


கட்டிலில்‌ வைத்த பனியன்‌ குவியலை, ஒன்று திரட்டி ரத்தக்‌ குவியல்களைத்‌ 
துடைத்தாள்‌. ரத்தக்கோடுகளை அதன்‌ ஒரங்களில்‌ துடைத்து விட்டாள்‌. அவனைக்‌ 
கீழே குனித்து தலையின்‌ ரத்தக்‌ கசிவைப்‌ போக்கினாள்‌. அவன்‌ வாதையை மெல்வது 
போல்‌ பல்லைக்‌ கடித்தான்‌. 


157 


அவள்‌ வெளியே ஓடினாள்‌, கதவைச்‌ சாத்தினாள்‌. அவன்‌ கதவைத்‌ தட்டியபோது அதை 
மெல்லத்‌ திறந்து சத்தம்‌ போடாத... மருந்து வாங்கிட்டு வந்துடறேன்‌” என்று 
சொல்லிவிட்டு, யாரோ கீழே உருட்டி விட்டது போல்‌ படி வழியாய்‌ ஓடினாள்‌. 


நல்லவேளை... அப்போதுதான்‌ மருந்துக்கடை பாதி மூடப்பட்டது. அந்தக்‌ கடை அந்த 
மருத்துவமனை டாக்டர்களின்‌ சீட்டுக்களிலில்லாமல்‌, மருந்து மாத்திரை கொடுக்காத 
கடை. ஆனாலும்‌, இவள்‌ கெஞ்சிய கெஞ்சலில்‌, டிஞ்சரைக்‌ கொடுத்தது. வெட்டுக்‌ 
காயம்‌ என்றவுடன்‌, தன்னை டாக்டராக அவள்‌ அங்கீகரித்துவிட்டதாகக்‌ கருதி, 
கடைக்காரர்‌, நான்கைந்து மாத்திரைகளைக்‌ கொடுத்து, எந்த வேளைக்கு எது என்று 
விளக்கினார்‌. பிதுக்கினால்‌ பிசின்‌ மாதிரி வரும்‌ ஒரு டியூபையும்‌ கொடுத்தார்‌. அவள்‌ 
மூன்று பத்து ரூபாய்‌ நோட்டுக்களை நீட்டி எட்டு ௬ுபாயைத்‌ திரும்ப வாங்கிக்‌ கொண்டு, 
மலை ஏறுவதுபோல்‌ படியேறினாள்‌. மூன்று மூன்று படிகளாக அவள்‌ தாவிக்‌ 
குதித்ததால்‌, மாடி முனைக்கு வந்ததும்‌, அவளால்‌ நகர முடியவில்லை. மூச்சு முட்ட 
அறைக்குத்‌ திரும்பினாள்‌. அவனோ, முட்டிக்‌ காலில்‌ கை ஊன்றித்‌ தலையை 
அந்தரத்தில்‌ தொங்க விட்டு அசைவற்று இருந்தான்‌. 


அந்தப்‌ பெண்‌ அவனைத்‌ தூக்கி நிறுத்தினாள்‌. உடம்பு முழுவதற்கும்‌ அந்த ஒரு பாட்டில்‌ 
டிங்சர்‌ அயோடின்‌ தேவையாக இருந்தது. பஞ்சு அதை முழுமையாக உறிஞ்சிவிட்டது. 


அவன்‌ காயங்கள்‌ அந்தப்‌ பஞ்சு ஈரத்தை அடியோடு வாங்கிக்‌ கொண்டன. அவ்வப்‌ 
போது அவன்‌ வலி பொறுக்காமல்‌ துடித்தான்‌. அவனை அறியாமலே “எம்மா, எப்பா்‌ 


என்ற வார்த்தைகள்‌ வந்தன. அவன்‌ அவற்றையும்‌ கடித்துக்‌ கொண்டான்‌. நிறுத்திக்‌ 


கொண்டான்‌. 


இதற்குள்‌, அந்தப்‌ பெண்‌ அவனுக்கு ஒரு மாத்திரையைக்‌ கொடுத்துவிட்டு, அவனைக்‌ 
கட்டிலில்‌ கைத்தாங்கலாகக்‌ கிடத்தினாள்‌. பிசின்‌ மருந்தைப்‌ பிதுக்கி, அதை அவன்‌ 


ரத்தச்‌ சதைகளுக்கு வெள்ளைக்‌ கொப்பளங்கள்‌ போலாக்கி, தடவிவிட்டாள்‌. பிறகு 


வாயைக்‌ கைக்குக்‌ கொண்டுபோய்‌ அந்தக்‌ கை வழியாய்ப்‌ பேசுவதுபோல்‌ பேசினாள்‌. 


“ஒன்ன எந்தப்‌ பாவிடா இப்படிப்‌ பண்ணுனது... அவன்‌ வீட்லயும்‌ ஒரு பொட்டை 
விழும்‌. வேணுமுன்னாப்‌ பாரு...” 


158 


அவன்‌, தலையைத்‌ தூக்கப்‌ போனான்‌. ஏதோ பேசப்‌ போனான்‌. அவள்‌ ஒரு கையை 
அவன்‌ தலையில்‌ வைத்துக்‌ கொண்டு, இன்னொரு கையால்‌ அவன்‌ உதடுகளை ஒட்ட 
வைத்தாள்‌. தலையணையை எடுத்து அவன்‌ தலைக்கு அணையாக்கினாள்‌. பின்னர்‌, 


அந்தத்‌ தலையைத்‌ தன்பக்க மாகத்‌ திருப்பி வைத்துக்கொண்டே சில கேள்விகள்‌ 


கேட்டாள்‌. 


“ஒன்‌ பேரென்ன?” 


“ I 


“சுயம்புன்னா தானாய்‌ முளைத்த லிங்கம்னு பேரு. அதுக்கு எந்த அபிஷேகமும்‌ 


கிடையாது!” 


அவள்‌, எதையோ யோசிப்பதுபோல்‌ தலையை வேறு பக்கமாய்த்‌ திருப்பினாள்‌. அவன்‌, 
அந்தத்‌ தலை போன பக்கம்‌ கண்களைச்‌ சிரமப்பட்டுத்‌ திருப்ப வேண்டியதாயிற்று. 


அவள்‌, தன்‌ கண்களைத்‌ துடைத்துவிட்டு, அவன்‌ பக்கம்‌ மீண்டும்‌ திரும்பினாள்‌. 


“ஒனக்கு பொம்பளைங்க மாதிரியே புடவை கட்டணும்‌... வளையல்‌ போடணும்னு 


நெனப்பு வருமா?” 


“இன்னும்‌ வருது. இவ்வளவு அடிச்ச பிறகும்‌ வருது!” 


“வரட்டுமே... என்ன குடி முழுகிப்‌ போச்சு... இதே மாதிரி, ஆம்புளங்களைப்‌ பார்த்தா 


ஆசை வருமா? அவங்களை வெறும்‌ உடம்போட பார்க்கக்‌ கூச்சமா இருக்குமா...” 


“ஆமாக்கா... ஆமாக்கா! ஆனா டேவிட்டை நெனச்ச பிறகு, அவர்மேல மட்டும்தான்‌ 


மனசு நிக்குது!” 


“ஒனக்கு ஒரு டேவிட்டுன்னா, எனக்கு ஒரு முனிர்‌ அகமது. இப்போ இவனுவ 
முக்கியமில்ல! இவனுவளுக்கு நாமும்‌ முக்கியமில்ல... விட்டுத்‌ தள்ளு. நீ வீட்டுக்குத்‌ 


159 


தெரியாம அடிக்கடி சேலை கட்டுவியா...” 


“ஆமாம்‌.அதனாலேயே எங்க அக்கா கல்யாணம்‌ நின்னுபோச்சு!” 


“அடக்கடவுளே... அழாதப்பா, ஒங்க அக்காவுக்கு இன்னொருத்தன்‌ இனிமேலா 


பிறக்கப்‌ போறான்‌!” 


“கண்டிப்பா எங்க அக்காவுக்குக்‌ கல்யாணம்‌ நடந்துடும்னு சொல்றீங்களா...” 


“ஏன்‌ நடக்காது... எதுக்காக நடக்கப்படாது... கண்டிப்பாக நடக்கும்‌...” 


அந்தப்‌ பெண்ணால்‌, அதற்குமேல்‌ கேள்வி கேட்க விருப்பமில்லை. அவள்‌ மனமும்‌ 
நின்றுபோன கலியாணத்‌ தையே நினைத்தது. இதற்குள்‌ அவன்தான்‌ தானாகப்‌ 


பேசினான்‌. 


“அப்பா சூடு போட்டார்‌! அண்ணன்‌ சூடு கொடுத்தான்‌! அப்படியும்‌ எனக்கு சொரணை 
இல்லாம போயிட்டே... எங்க அக்கா, எவ்வளவு சொல்லியும்‌ என்னால சேல கட்டாம 
இருக்க முடியலையே... பொம்பளங்க பக்கத்துல அவங்களோட அவங்களா 


நிக்கணுமுன்னு வருகிற ஆசையை தடுக்க முடியலையே!” 


திடீரென்று, அந்தப்‌ பெண்‌ அவன்‌ தலையைத்‌ தூக்கி தன்‌ மடியில்‌ 
போட்டுக்கொண்டாள்‌. அவன்‌ நெஞ்சை நீவி விட்டாள்‌. அவள்‌ கண்ணிர்‌ அவன்‌ 
மார்பை நனைத்து அவையும்‌ நெருப்புக்‌ கொப்புங்கள்போல்‌ நின்றன. அவள்‌ கீழே 


குனிந்து குனிந்து தனது நெற்றியால்‌ அவனது நெற்றியை லேசாய்‌ முட்டி முட்டியே 
சன்னக்‌ குரலில்‌ ஒப்பாரி வைத்தாள்‌. 


“என்‌ மகளே... என்‌ மகளே... நானும்‌ ஒன்ன மாதிரி, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து, நீ 
பட்ட அத்தன கொடுமை களையும்‌ பட்டவள்தாண்டி! கைய ஒடிச்சாங்கடி! தலையை 
மொட்டையடிச்சாங்கடி! எல்லாருக்கும்‌ மாதிரி, ஒன்ன மாதிரி - என்ன மாதிரி இருக்கிற 
அத்தனபேருக்கும்‌ கிடைக்கிற மாதிரி எனக்கும்‌ சூடு கிடைச்சுதுடி! நம்மள மாதிரி 
யாரும்‌ பெறக்கப்படாதுடி... பெறந்தாலும்‌ இருக்கப்படாதுடி...” 


160 


“எக்கா... என்னல்லாமோ பேசுறீங்க...” 


“பேசவேண்டியததாண்டி பேசறேன்‌ என்‌ மகளே. நான்‌, இனிமேல்‌ ஒனக்கு அக்கா 
இல்ல - அம்மா... ஒன்னப்‌ பெறாமல்‌ பெத்த அம்மா... எத்தனையோ பேரு எங்கிட்ட 
தத்தெடுக்கச்‌ சொல்லி வந்தாளுவ... நான்தான்‌ யோசிச்சேன்‌... ஒரு மகள்‌ இருந்தாலும்‌ - 
அது உருப்படியா இருக்கணும்னு நிதானிச்சேன்‌. என்‌ புருஷன்‌ கூத்தாண்டவர்‌ 
சத்தியமாய்‌ சொல்றேண்டி...” 


“ஒன்‌ புருஷன்‌ கூத்தாண்டவர்‌ எங்க இருக்கார்‌...” 


“கல்லாய்‌ இருக்கார்‌. கட்டையாய்‌ இருக்கார்‌. கூவாகத்துல இருக்கார்‌. 


பிள்ளையார்குப்பத்துலயும்‌ இருக்கார்‌. இதெல்லாம்‌ ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாத 


சங்கதி என்‌ மகளே... ஒரு தடவை நீ என்ன அம்மான்னு கூப்பிடுடி. அப்பதான்‌ நீ என்ன 


ஒப்புக்‌ கொண்டதா அர்த்தம்டி..” 


“மாட்டேன்கா... எனக்கு அம்மா பிடிக்காது. அவள்‌ தானே என்ன இப்படி பெத்துப்‌ 


போட்டுட்டாள்‌.” 


“கூத்தாண்டவர்‌, பெண்‌ கேட்டா அவள்‌ என்னடி செய்வாள்‌... எங்கம்மா, என்னப்‌ 
பார்த்து துடிச்சது மாதிரிதான்‌ அவளும்‌ துடிச்சிருப்பாள்‌. ஆனாலும்‌, எப்படியோ என்‌ 
கூட்டுல தூக்கிப்‌ போட்ட குயிலு முட்டை நீ. ஒன்ன அடைகாத்து ஆயுள்‌ வரைக்கும்‌ 


பராமரிக்க வேண்டிது, என்னோட பொறுப்பு!” 


“அப்படின்னா...” 


“நான்‌ ஒனக்கு அம்மான்னா அம்மாதான்‌. நாம எங்க போனாலும்‌ ஒண்ணாத்தான்‌ 
போவோம்‌! ஒரே பாயில தான்‌ படுப்போம்‌. ஒரே தட்டுலதான்‌ சாப்பிடுவோம்‌... நீ 
என்ன அம்மாவா பார்த்துக்கணும்‌. நான்‌ ஒன்ன மகளா நடத்தணும்‌. கூத்தாண்டவரே, 


கூத்தாண்டவரே, ஒனக்கு பொண்ணு கிடைச்சது போதாதா. இன்னுமாய்யா ஒனக்கு 


161 


ஆசை தீரல. இந்த சின்னப்‌ பனங்குருத்த இப்படி கோர ஓலையா ஆக்கிட்டியே, 
ஆக்கிட்டியே...” 


“எனக்கு எதுவுமே புரியமாட்டேக்கு அக்கா...” 


“இன்னுமாடி நான்‌ ஒனக்கு அக்கா... கடைசியா கேக்கேன்‌ என்‌ மவளே. என்னை 
இந்தக்‌ கணத்திலேருந்து அம்மான்னு கூப்பிடணும்‌... ஆனாலும்‌, நான்‌ ஒன்ன 


வற்புறுத்த மாட்டேன்‌. பச்ச பனந்தோப்புல இடி விழுந்த மரமா நிற்கிற இந்தப்‌ பாவிய 
அம்மான்னு சொல்லுறதும்‌ சொல்லாததும்‌ ஒன்னோட இஷ்டம்‌...” 


அந்தப்‌ பெண்‌, இப்போது பேச்சடங்கி உட்கார்ந்தாள்‌. பிறகு மடியில்‌ கிடந்த 


சுயம்புவின்‌ தலையைத்‌ தலையணையில்‌ வைத்துவிட்டு எழுந்தாள்‌. கரங்கள்‌ 
இரண்டையும்‌ முன்பக்கமாகவும்‌, பின்பக்கமாகவும்‌ கட்டிக்‌ கொண்டு நடந்தாள்‌. 


அவ்வப்போது சுயம்புவின்‌ வாயை - வாயை மட்டுமே பார்த்தாள்‌. 


சுயம்பு தலையைப்‌ பிடித்துக்கொண்டே யோசித்தான்‌. அவள்‌ துடித்த துடிப்பை அழுத 
அழுகையைத்‌ தாயினும்‌, சாலப்‌ பரிந்த நேர்த்தியை நினைத்துப்‌ பார்த்தான்‌. இவள்‌ 
வெறும்‌ தாயாக மட்டும்‌ தெரியவில்லை. ஆதிபராசக்தி... லோகமாதா... பெறாமல்‌ 
பெற்றவள்‌. 


சுயம்புவின்‌ கண்களில்‌ தாரை தாரையாக நீர்‌, எலும்பு கசிந்து கண்‌ வழியாய்‌ 
திரவமாவது போன்ற தெளி நீர்‌. உதடுகள்‌ துடித்தன. நாடி நரம்புகள்‌ ஒவ்வொரு 
அணுவும்‌ பூரித்துப்‌ பூரித்துப்‌ புது மெருகாகிறது. உடம்புக்குள்‌ அவனை இதுவரை 
துன்புறுத்திய ஒன்று, அவன்‌ உடம்பு முழுவதும்‌ ஒய்யாரமாக வியாபிக்கிறது. ஒரு 


ராட்சஸி, வேடம்‌ கலைத்து தேவதையாகிறாள்‌. ஆனாலும்‌ அவளை ஒரு அசுரன்‌, 
ஒற்றைக்‌ கொம்பன்‌ ஈட்டியால்‌ குத்தப்போகிறான்‌. இதோ நிற்கிறாளே... இந்தத்‌ தாய்‌, 
இவள்‌ ஆவியாகி அவன்‌ வாய்‌ வழியாய்‌ உள்ளே போகிறாள்‌. அந்த அசுரனை, துவம்சம்‌ 
செய்கிறாள்‌. அவள்‌ வெட்டிப்‌ போட்ட ஒவ்வொரு துண்டுகளையும்‌, வாய்‌ வழியே 
வெளியே வீசுகிறாள்‌. பிறகு வெளியே வருகிறாள்‌. உஷ்ண சூரியனாய்‌ நிற்கிறாள்‌. 
நெருங்க நெருங்க எரிக்காத பெண்‌ சூரியன்‌, இந்தக்‌ கட்டாந்தரைக்கு வாழ்வளிக்கும்‌ 
சூரியத்தாய்‌... 


162 


சுயம்பு, ஒரு குழந்தை எப்படி முதலில்‌ அந்த வார்த்தையை உச்சரிக்குமோ அப்படி 


உச்சரித்தான்‌. 


“அம்‌..ம்‌.மா...அ.ம்‌.மா. அம்மா. அம்மா..." 


அவள்‌, அப்படியே ஓடிவந்தாள்‌. அந்தக்‌ கட்டில்‌ சட்டத்தில்‌ முகம்‌ போட்டு அவன்‌ 
மார்பில்‌ சாய்ந்தாள்‌. அவன்‌ கைகளை எடுத்துத்‌ தன்‌ கழுத்தில்‌ கோத்துக்‌ கொண்டாள்‌. 
'மகளே... என்‌ மகளே' என்று ஒரே ஒரு தடவை ஒரு சின்னச்‌ சத்தம்‌. அப்புறம்‌ தாயும்‌ 
மகளும்‌ அதே நிலையில்‌, அதே பிடிவாரத்தில்‌. காலத்தையும்‌ பிடித்து வைத்துக்‌ 
கொண்டது போன்ற பிடி வாழ்வில்‌ பிடிபடாத ஒன்றைப்‌ பிடித்துவிட்ட திருப்தி. 
மூத்தவளுக்கு ஒரு ஆறுதல்‌. சின்னதுக்கு ஒரு அடித்தளம்‌. 


அந்தப்‌ பெண்‌ கண்‌ விழித்தாள்‌. தன்னை மறந்து அவளையே பார்த்த சுயம்புவிடம்‌ 
நாத்துடிக்க பேசினாள்‌: 


“மகளே, மகளே... நீ பட்டது போதும்‌ மகளே... இந்த தாய்கிட்ட ஒன்‌ சுமையைக்‌ 
கொடுத்துடு மகளே... என்‌ சுமை ஒனக்கு வேண்டாம்‌. ஆனால்‌ ஒன்‌ சுமை எனக்கு 
வேணும்‌... நெல்லுல சாவியாகி, முட்டையில கூமுட்டையாகி ஆணுலயும்‌ சேராமல்‌, 
பெண்ணுலயும்‌ சேர்க்காமல்‌ அலியாப்‌ போன ஒன்னோட கதையை சொல்லு மகளே. 
தாய்கிட்டச்‌ சொல்லாம யார்கிட்ட சொல்லுவே மகளே! சொன்னாத்தானே மகளே. 
பாரம்‌ தீரும்‌... வாய்‌ வழியாத்‌ தானே அந்தப்‌ பாரத்தை நானும்‌ வாங்கிக்கொள்ள 
முடியும்‌...” 


சுயம்பு மெள்ள மெள்ளப்‌ பூ விரிவது போல்‌ தனது கதையை சொல்லப்‌ போனான்‌. 
குரலில்‌ கவலை வந்தாலும்‌, கண்ணில்‌ நீர்‌ வரவில்லை. இந்த அம்மா பார்த்துக்‌ 
கொள்வாள்‌ என்பது மாதிரியான நம்பிக்கை. சொன்னான்‌ - சொன்னான்‌ - அப்படிச்‌ 
சொன்னான்‌... சுவர்க்கடிகாரம்‌ மும்முறை வேறுவேறு விதமாய்‌ அடிக்கும்‌ வரை 
சொன்னான்‌. அவள்‌, அவன்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கான சமயங்களில்‌ சிறிது நேரம்‌ 
பேசவிடாமல்‌ தடுத்தாள்‌. அவன்‌ பத்து வயதிலேயே லேசு லேசாய்‌ எட்டிப்‌ பார்த்த 
பெண்‌ போக்கை வென்றெடுத்த வீரத்தைச்‌ சொன்னான்‌. பிளஸ்டூவுக்கு வந்தபோது 
பாதி உணர்வுகளை ஆக்கிரமித்த பெண்ணாகிய பேருணர்வு பதுங்கிப்‌ பாயும்‌ புலியாகி, 


163 


பொறியியல்‌ கல்லூரிக்குப்‌ போன ஒரு மாத காலத்திற்குள்ளேயே தன்னைக்‌ கவ்விக்‌ 
கொண்டதை - அந்த ரத்தப்பசி தாகம்‌ அடங்காமல்‌ அக்காவையும்‌ கொல்லாமல்‌ 


கொன்று போட்டதை அழுதழுது சொன்னான்‌. இப்போது அவளும்‌ அழுதாள்‌. 
அவனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டே ஓலமிட்டாள்‌. 


“நானாவது தற்குறி மகளே! பிறக்கும்போதே வயலுல புரண்டவள்‌ மகளே! ஆனால்‌ நீ 
படிச்சவள்‌. என்ஜினிய ராக கனவு கண்டிருக்கே.கண்ட கனவு பலிக்கலையே. இந்த 
நாட்ல, காது கேளாதவனுக்கு சைகை சொல்லி விளக்குறாங்க. கண்ணில்லாதவன்‌ 
கையப்‌ பிடிச்சு வழி காட்டுறாங்க... ஆனா நம்பள மாதிரி பொட்டைங்கள கடிச்சுக்‌ 
குதறுறாங்களே மகளே. ஒன்ன எப்படித்தான்‌ வாழவைக்கப்‌ போறேனோ! இந்த அம்மா 
உயிரோட இருக்கது வரைக்கும்‌ ஒன்ன கண்கலங்க வைக்கமாட்டேன்‌ ராசாத்தி... 


கண்ணீரத்‌ தொடடி என்‌ கண்ணே...” 


அந்தப்‌ பெண்ணே இப்போது சுயம்புவிற்காக கவலைப்படுவது போலிருந்தது. 
ஆனாலும்‌ அந்த சுமையிலும்‌ ஒரு சுவை இருப்பதுபோல்‌ நகத்தைக்‌ கடித்தாள்‌. 


இப்போது சுயம்புவே நிலமையை விளக்கினான்‌. 
“எக்கா... இல்ல...இல்ல... அம்மா... ஒருவேள எங்க அண்ணனும்‌, எங்கப்பாவும்‌ என்னத்‌ 
தேடி வரலாம்‌. அவங்க மனசும்‌ ஏழை. ஆனாலும்‌ எனக்கு அவங்ககூட போக 


இஷ்டமில்ல, ஒன்கூடத்தான்‌ வருவேன்‌...” 


“இந்த வார்த்தை கேட்க என்ன தவம்‌ செய்தேனோ? நீ சொல்றதும்‌ ஒரு வகையில 


சரிதான்‌ மகளே. பேசாம பஸ்‌ ஸ்டாண்டுக்கு போயிடலாம்‌ மகளே... இனிமேல்‌ 
காலைலதான்‌ பஸ்‌ கிடைக்கும்‌. ஆனாலும்‌ இப்பவே போயிடலாம்‌ மகளே! ஒன்‌ ரூமுல 


போயி எடுக்க வேண்டியதை எடுத்துக்கடி !” 


“ஒரு துரும்பக்கூட எடுக்கமாட்டேன்‌...” 


“அதுவும்‌ ஒரு வகையில சரிதாண்டி இதோ என்‌ டிரங்க்‌ பெட்டி இந்தா சாவி, எந்தப்‌ 
பாவாடையை வேணுமுன்னாலும்‌ எடுத்துக்கோ. எந்தச்‌ சேலைய வேணுமுன்னாலும்‌ 
கட்டிக்கோ. நான்‌ கணக்கு முடிச்சுட்டு வர்றேன்‌. என்னோட ஆஸ்பத்திரி கணக்க 


சொல்றேன்‌...” 


164 


“என்னோட கணக்கும்‌...” 


“வேண்டாம்‌. முடிக்க வேண்டாம்‌. காசுக்காக சொல்லல. ஆனா, அதுவும்‌ முக்கியம்தான்‌. 
எங்கப்பா குதிருக்குள்ள இல்ல என்கிற மாதிரி ஆயிடும்‌. பழைய கணக்கை மறந்துடு, 
புதிய கணக்கை துவக்கலாம்‌. கதவை சாத்திக்கோ. கட்ட வேண்டிய புடவய 


கட்டிக்கோ. அம்மா ஒரு நொடியில, வந்துடறேன்‌...” 


அவளோ அல்லது அவனோ அல்லது அதுவோ வெளியேறியதும்‌ சுயம்பு ரத்தச்‌ சேறான 


பேண்ட்‌, சட்டை களைக்‌ கழற்றி, அவற்றை ஒரே சுருட்டாய்‌ சுருட்டி, ஒரு மூலையில்‌ 
எறிந்தான்‌. பிறகு எறிந்ததை எடுத்து தலைக்கு மேல்‌ மூன்று தடவை சுற்றி 
அவற்றின்மீது காரி துப்பினான்‌. துப்பி துப்பி அவற்றை வீசி கடாசிவிட்டு அந்த டிரங்க்‌ 
பெட்டியைத்‌ திறந்தான்‌. அடுக்கடுக்காய்‌ வைக்கப்பட்ட சேலைகளை எடுத்துக்‌ கீழே 
போட்டான்‌. ஒரு வெளிர்‌ மஞ்சள்‌ புடவை கிடைத்தது. கூடவே அதே நிற ஜாக்கெட்‌. 


பெண்ணாகி விட்டான்‌. 


இதற்குள்‌ அவள்‌ மீண்டும்‌ உள்ளே வந்தாள்‌. சுயம்புவை அதிசயித்து பார்த்துவிட்டு 
அப்படியே கட்டி அணைத்தாள்‌. கை வளையல்களில்‌ சிலவற்றைக்‌ கழற்றி, அவன்‌ 
கைகளில்‌ மாட்டினாள்‌. அவன்‌ நெற்றியில்‌ முத்தமிட்டாள்‌. உடனே அவன்‌ அவள்‌ 
நெற்றியில்‌ முத்தமிட்டான்‌. பிறகு தட்டுமுட்டு சாமான்களை எடுக்கக்‌ கீழே குனிந்தான்‌. 


அவள்‌ பரவசப்பட்டு, “மகளே! மகளே!” என்று அவளைச்‌ சுற்றிச்‌ சுற்றி அரற்றினாள்‌. 


தாய்க்காரி டிரங்க்‌ பெட்டியைத்‌ தூக்கிப்‌ போனாள்‌. பிறகு அந்தத்‌ தகுதி மகளுக்குத்தான்‌ 
உண்டு என்பதுபோல்‌, அதைச்‌ சுயம்புவிடம்‌ நீட்டினாள்‌. பிறகு தன்‌ கொண்டை மாதிரி 
உள்ள சாக்கு மூட்டையின்‌ முனையைப்‌ பிடித்துத்‌ தூக்கிக்கொண்டாள்‌. இருவரும்‌ 
ஓசைப்படாமல்‌ படியிறங்கினார்கள்‌. ஒரு சைக்கிள்‌ ரிக்ஷாவைப்‌ பிடித்து பஸ்‌ நிலையம்‌ 
வந்தார்கள்‌. திருவள்ளுவர்‌ பேருந்து போர்டும்‌, அதன்‌ படமும்‌ தொங்கிய இடத்தருகே 
வந்தார்கள்‌. பெண்கள்‌ கூட்டத்தில்‌ சந்தேகம்‌ வரவில்லை. ஆனால்‌, சில சில்லறைப்‌ 


பயல்கள்‌ சுற்றிச்சுற்றிச்‌ வந்தார்கள்‌. தாய்க்காரி சுயம்புவை எச்சரித்தாள்‌. 


“ஒன்‌ தலை ஒரு மாதிரி இருக்கதைப்‌ பார்த்துட்டு அந்தப்‌ பயலுவ கண்‌ சிமிட்டுறானுவ 


பாரு... தலையில முக்காடு போட்டுக்கடி என்ன அதிசயம்‌ பாரு... ஆம்பள உடையில்‌ 


165 


இருந்தால்‌, ஒனக்குக்‌ கஷ்டம்‌... பொம்பள உடையில இருந்தால்‌ அவனுவளுக்குக்‌ 


கஷ்டம்‌... காலை கைய நல்லா. நீட்டிப்‌ படு மவளே... திருவள்ளுவர்‌ பஸ்கூட லேட்டா 


வருமாம்‌... ஏதோ இந்தி - எதிர்ப்பாம்‌... நாம என்ன கோட்டைக்கா போறோம்‌. கழுதப்‌ 
பய பஸ்ஸு எப்ப வேணுமுன்னாலும்‌ வந்துட்டுப்‌ போகட்டும்‌.” சுயம்பு முக்காடிட்டு 
அப்படியே அற்றுப்‌ போனான்‌. இதற்குமேல்‌ எதுவும்‌ இல்லை என்பது மாதிரி ஒரு சுமை 
வரும்போது வருமே ஒரு தூக்கம்‌ அப்படிப்பட்ட பெருந்‌ தூக்கம்‌. கண்ணிமைகளை 
இருபுறமும்‌ இழுத்துப்‌ பிடிக்கும்‌ தூக்கம்‌. 


இரவில்‌ அப்படி அப்படியே நின்ற பஸ்கள்‌, அந்த பஸ்‌ நிலையத்திற்கு விடியலைக்‌ 
காட்டும்‌ சேவல்கள்‌ போல்‌ கொக்கரக்கோ போட்டன. அவளுக்கு சுயம்புவின்‌ பெருந்‌ 
தூக்கத்தைக்‌ கலைக்க மனம்‌ வரவில்லை. முகத்தைக்‌ கழுவி விட்டு 
திருவள்ளுவர்காரனிடம்‌ இரண்டு டோக்கன்களை வாங்கிக்கொண்டாள்‌. ஒரு தேனிர்‌ 
கடைப்பக்கம்‌ போன போது, சுயம்புவும்‌, அவளோடு சேர்ந்து கொண்டான்‌. மகளிர்‌ 
பக்கம்‌ போனால்‌ பெண்களின்‌ கூச்சல்‌, சுயம்பு ஒசைப்படாமல்‌ ஒரு புதர்ப்பக்கம்‌ 


போனான்‌. அப்படியும்‌ இப்படியுமாய்‌ காலை மணி ஒன்பதைத்‌ தாண்டிவிட்டது. 


“எத்தான்‌...” 


சுயம்பு திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவன்‌ அவசர அவசர மாய்க்‌ கேட்டான்‌. 


“எங்க அக்கா எப்படி இருக்காள்‌ மலரு. ஒருவேள மாப்பிள்ளை மனம்‌ திருந்தி 


வந்திருப்பாரோன்னு ஒரு ஆசை...” 


“எல்லாருடைய ஆசையையும்‌ தான்‌ பொடிப்‌ பொடியா ஆக்கிட்டீங்களே... சரி சரி என்‌ 


லெட்டரைக்‌ கொடுங்க... என்‌ புத்திய எதையோ கழட்டி அடிக்கணும்‌...” 


“லவ்‌ லெட்டரைத்தானே. நான்‌ அங்கேயே கிழிச்சுப்‌ போட்டுட்டேனே... சத்தியமா நம்பு 


மலரு. எனக்கு அதனால என்ன பிரயோசனம்‌...” 


சுயம்பு, இன்னொரு உருவத்தை அடையாளம்‌ கண்டு கேட்டான்‌. 


166 


“அது என்‌ தங்கச்சி மோகனா இல்ல? அவள்‌ பக்கத்தில... அவன்‌ யாரு...” 


“லவ்வரு. ரெண்டு வருஷ லவ்வரு. உங்கள மாதிரி எலெக்ட்ரானிக்‌ ஸ்டூடண்ட்‌... 


படிப்பை இடையில விடாதவன்‌. பிடிச்சாலும்‌ பிடிச்சாள்‌ புளியங்கொம்பாய்‌ பிடிச்சா...” 


“என்‌ தங்கச்சிய கண்கலங்காம காப்பாத்துவானா?” 


“அதை நீங்க சொல்லப்படாது...” 


சுயம்பு தானே வேண்டுமென்றே புடவையைக்‌ கட்டிக்‌ கொண்டு படிப்பையும்‌ 


விட்டுவிட்டது போன்று அவள்‌ பேசினாள்‌. அவனை அருவருப்பாய்‌ பார்த்தபடியே 


மோகனா நின்ற பக்கம்‌ போனாள்‌. அந்த வாலிபனிடம்‌ இவனைக்‌ காட்டிப்‌ பேசினாள்‌. 


உடனே அந்த வாலிபன்‌ ஸ்தம்பித்தான்‌. மோகனாவிடம்‌ எதை எதையோ கேட்டான்‌. 
அவள்‌, தட்டுத்‌ தடுமாறிப்‌ பேசிக்கொண்டே போனாள்‌. அவன்‌ அதட்டுவது போல்‌ 
தலையை ஆட்டினான்‌. உடனே அவள்‌ அழத்‌ துவங்கினாள்‌. அவள்‌ கழுத்தும்‌ வாயும்‌ 
வெட்டு வந்ததுபோல்‌ மேலும்‌ கீழும்‌ ஆடியது. 


சேலை கட்டிய சுயம்புவால்‌ தாங்க முடியவில்லை. நேராக அவர்கள்‌ பக்கம்‌ போனான்‌. 
வாலிப மிடுக்கோடு அதற்குரிய உடையோடு பயில்வான்‌ போல்‌ நின்ற அந்த 


வருங்கால மச்சானிடம்‌ கெஞ்சினான்‌. 


“நான்‌ இப்படி ஆயிட்டனேன்னு என்‌ தங்கைய கை விடாதீங்க... ஏதோ என்‌ போதாத 
காலம்‌. என்னால ஒங்களுக்கு சிரமம்‌ இருக்காது. நான்‌ திரும்பி வரவே மாட்டேன்‌ 


° ப்‌ 33 
மாப்பிள்ள... 


“ஒங்க ஊருப்‌ பக்கம்‌ இப்படி ஏதோ நடந்தது தெரியும்‌... ஆனால்‌, அது ஒங்க வீட்ல 
என்கிறது எனக்குத்‌ தெரியாது. இவள்‌ எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்‌? இதை 


மறைத்தவள்‌ நாளைக்கு எதை எதையோ மறைப்பாள்‌ இல்லியா, மலரு?” 


சுயம்பு கையைப்‌ பிசைந்தான்‌. கையெடுத்துக்‌ கும்பிடப்‌ போனான்‌. அப்போது கூட்டம்‌ 
கூடுவது போலிருந்தது. திருவள்ளுவர்‌ பஸ்ஸும்‌ வந்துவிட்டது. தாய்க்காரி குரல்‌ 


கொடுத்தாள்‌. “மகளே... மகளே... வா மகளே...” 


167 


பல்லைக்‌ கடித்துக்கொண்டிருந்த மோகனா கத்தினாள்‌. 


“போய்த்‌ தொலையேண்டா. அக்காவையும்‌ ஒரு வழி பண்ணிட்டே... என்னையும்‌ ஒரு 
வழி பண்ணிட்டே! இதுக்குமேல யார வழி பண்றதுக்காக நிக்கே. ஒன்ன இப்படி 
பட்டப்பகல்ல சேலை கட்டிக்கிட்டு யாரு நிக்கச்‌ சொன்னது: அந்தத்‌ துணி ஒனக்கு 


சேலை. அதுவே எனக்கு பாடை! தூ... 


சுயம்பு, ஓடினான்‌. மெள்ள நகர்ந்து கொண்டிருந்த அந்த பஸ்ஸின்‌ பின்னால்‌ 
தலைதெறிக்க ஓடினான்‌. 

வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 20 

சுயம்பு வழி தவறியவன்‌ போல்‌ அங்குமிங்குமாய்‌ பார்த்தபடியே, அந்த வழியை 


ஆகாயத்திலும்‌ தேடுவது போல்‌ 'அம்மா' காட்டிய வழியில்‌ நடந்தான்‌. 


சென்னைப்‌ பெருநகரில்‌ மிக முக்கியமான ஒரு சாலையிலிருந்து ஒரு பாதை 
துள்ளிக்குதித்து மேட்டில்‌ ஏறியது. அதில்‌ ஆட்டோவை நிறுத்திச்‌ சுமைகளைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு, தாயும்‌ மகளுமாய்‌ நடந்தார்கள்‌. கூண்டிலிருந்து கீழே விழுந்து பறக்கத்‌ 
தவிக்கும்‌ காக்கைக்‌ குஞ்சுபோல்‌, தனித்தும்‌ தவித்தும்‌ கிடப்பது போன்ற பகுதி. 
வெளியே எதுவுமே தெரியாத மதில்‌ சுவர்‌. சர்க்கார்‌ சுவர்‌. தலைவர்களின்‌ 
பாதுகாப்புக்காக, கட்டப்பட்ட ஓரச்சுவர்‌. அதன்‌ மத்தியில்‌, போனால்‌ போகிறது 
என்பது போல்‌ ஒரு சைக்கிள்‌ ரிக்ஷா போகக்கூடிய பாதை. அந்தப்‌ 'பெண்‌' சுயம்புவின்‌ 
கையைப்‌ பிடித்துக்கொண்டு நுழைவாயிலுக்கு அருகே நின்றாள்‌. ஒரு பக்கம்‌ 
தேநீர்க்கடை மறுபக்கம்‌ லாண்டரிக்‌ கடை. இரு கடைகளின்‌ உரிமையாளர்களுக்கும்‌ 
'வந்துவிட்டேன்‌ பாருங்கள்‌” என்பது மாதிரி கண்குலுங்கச்‌ சிரித்துவிட்டு, நடையைத்‌ 
தொடர்ந்தாள்‌. அவர்கள்‌ லேசாய்த்‌ தலையாட்டிச்‌ சிரித்தார்கள்‌. சைக்கிள்‌ இருக்கையில்‌ 
உடம்பைப்‌ போட்டு இரு கால்களையும்‌ முன்பக்கம்‌ போட்டு முடங்கிக்‌ கிடந்த ரிக்ஷா 


மணியை, அவள்‌ அடித்து எழுப்பி விட்டாள்‌. மகளிடத்தில்‌, தனக்கிருக்கும்‌ 
செல்வாக்கைக்‌ காட்டிக்‌ கொள்வதில்‌ - அதற்காக செலாவணிகளைத்‌ தேடிக்‌ 
கொள்வதில்‌ ஒரு மகிழ்ச்சி. அதே சமயம்‌, அந்த மணி, தன்னைத்‌ திட்டி தனக்கு மகளிடம்‌ 
ஒரு கெட்ட பெயர்‌ வந்து விடக்‌ கூடாதே என்ற பயம்‌. நல்லதனமாகப்‌ பேசப்‌ போன 


மணியை, பொல்லாப்பாய்‌ பார்த்தபடியே இன்னொரு வளைவுப்‌ பாதையில்‌ திரும்பி, 


168 


மளிகைக்‌ கடைக்காரரைப்‌ பார்த்து, கண்களால்‌ குசலம்‌ விசாரித்தாள்‌. வடக்குப்‌ பக்கம்‌ 
குடிசைகளை எல்லாம்‌ தாண்டி கம்பீரமாக இருந்த ஒரு கட்டிடத்தைப்‌ பார்த்து நடக்கப்‌ 
போன சுயம்புவை கையைப்‌ பிடித்துத்‌ திருப்பி, சைக்கிள்‌ மட்டுமே தட்டுத்‌ தடுமாறிப்‌ 
போகக்கூடிய ஒரு சந்துக்குள்‌ இட்டுச்‌ சென்றாள்‌. 


கோணிகளே, கதவுகளான குடிசைகள்‌, மேல்‌ கூரை போனாலும்‌, அதைப்பற்றிய 
கவலையோ அல்லது கவலைப்பட்டுக்‌ கவலை இல்லை என்ற தெளிவாலோ, நான்கு 
மண்சுவர்‌ கட்டிடங்களுக்கு இடையேயே குடித்தனம்‌ செய்கிறவர்கள்‌. ஒற்றைக்கண்‌ 
பூதம்போல்‌, ஒரு பொந்தையே வீடாய்க்‌ காட்டும்‌, குடியிருப்புக்கள்‌. கரையான்‌ 
புற்றுமாதிரி ஆங்காங்கே கும்பலாய்க்‌ கிடந்த சின்னச்‌ சின்ன நாலுகால்‌ கூடாரங்கள்‌. 
இவைகளுக்குள்‌, குச்சிக்கால்‌ குழந்தைகள்‌. வயிறு தள்ளிய பிள்ளைகள்‌. உடம்புகளில்‌ 
கோடுகள்‌ போட்டது போன்ற நரம்பு மனிதர்கள்‌. அதே சமயம்‌, ஏழ்மை, உடையையும்‌ 


உடைத்தெறியும்‌ பருவக்காரிகள்‌. 


சுயம்பு அவள்‌ பின்னால்‌ பீதியோடு நடந்தான்‌. ஓடப்போவதுபோல்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. அவளோ, ஆங்காங்கே பாத்திரங்களை விளக்கிக்‌ கொண்டும்‌, பல்‌ 
தேய்த்துக்கொண்டும்‌, திட்டு முட்டாக நின்ற தேகக்காரர்‌ களிடம்‌ குசலம்‌ விசாரித்தாள்‌. 
அவர்கள்‌ இது யார்‌ என்று கேட்கமாட்டார்களா என்ற ஆவல்‌. 'என்‌ மகள்‌' என்று 
சொல்ல வேண்டுமென்ற ஆசை. எல்லோரும்‌ அவளை சிநேகிதத்தோடு பார்த்தார்களே 
தவிர, பேசவில்லை. பேசுவதற்கு நேரமும்‌ இல்லை. 


அந்தச்‌ சேரிக்குள்ளேயே ஒரு சேரி மாதிரியான பகுதி. அதன்‌ முன்னால்‌, பச்சைப்‌ 
பச்சையாய்‌ உருண்டை உருண்டையாய்‌ தண்ணிரை மறைக்கும்‌ குட்டை. கல்தோன்றி 


மண்‌ தோன்றாக்காலத்தில்‌, தமிழன்‌ எப்போது மூத்துப்‌ பிறந்தானோ அப்போதே 


தோண்டப்பட்டது போன்ற ஊத்தக்குட்டை, அதன்‌ மேல்‌ வாசம்‌ செய்த கொசுக்கள்‌, 
உருண்டை உருண்டையாய்‌ அங்குமிங்குமாய்‌ பறந்துகொண்டிருந்தன. இங்கேயும்‌ 
குடிசைகள்‌, ஆனால்‌, அந்தக்‌ குடிசைகளைவிட இளைத்துப்‌ போனவை. ஓரிரண்டு 
தவிர, அனைத்திலும்‌ தவழ்ந்து போக வேண்டும்‌. மரப்பலகையில்‌ சுவர்க்‌ குடிசைகள்‌. 
தகர நெளிவுகளில்‌, வாழும்‌ இடங்கள்‌. இவற்றிற்கு இடையிடையே எச்சில்‌ தையல்‌ 
இலைகள்‌. குழந்தைகளின்‌ அசிங்கங்கள்‌. 


169 


இப்போது அவளையும்‌ சுயம்புவையும்‌, எல்லாக்‌ கண்களும்‌ மொய்த்தன. சுயம்புவை 
இனங்கண்டு கொண்டவர்கள்‌ போல்‌, அவர்கள்‌ பார்த்த பார்வைக்கும்‌ கேட்ட 
கேள்விகளுக்கும்‌ 'என்‌ மகள்‌' என்றாள்‌. முக்கிய சிநேகிதர்களிடம்‌ மட்டும்‌ அவனைப்‌ 
பற்றிச்‌ சிறிது விவரம்‌ சொன்னாள்‌. சிலதுகள்‌, சுயம்புவின்‌ தோளைத்‌ தட்டி 
குதூகலித்தனர்‌. சிலருக்குப்‌ பொறாமைக.ட வந்தது. ஆனால்‌ அத்தனைபேரும்‌ 


சுயம்புவோடு சுற்றிச்‌ சுற்றி நடந்தார்கள்‌. வழியில்‌ ஒரு தூக்கலான மேடு. அங்கிருந்த 
குடிசையிலிருந்து குருவக்கா இறங்கினாள்‌. அந்தக்‌ காலத்து சிரட்டைப்‌ பொட்டு 


மாதிரியான முகம்‌. அசல்‌ வட்டம்‌. நிதானமான பார்வை, ஆவேசம்‌ கொடுக்காத 
அழுத்தமான கண்கள்‌. அலி ராணி. அதற்கேற்ற கம்பீரம்‌. சுயம்புவை நோட்டமிட்டாள்‌. 
அந்தப்‌ பெண்ணிடம்‌ கேட்டாள்‌: 


“பாவம்‌ பச்சை மதலை... எங்க அலைஞ்சுதுடி...” 


“எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கா... நம்மள மாதிரியே அவளுக்கும்‌ சூடு போட்டு 
சொரணை கொடுத்திட்டாங்க. அதனால என்‌ பின்னாலயே வந்திட்டாள்‌. காலேஜ்‌ 
படித்திட்டு இருந்திருக்காள்‌." 


அடிப்பாவி... பச்சை மண்ணு, பானையா மாறு முன்னே எடுத்துட்டு வந்திட்டியேடி...” 


“எக்கா எந்தப்‌ பேச்சுப்‌ பேசினாலும்‌ இந்தப்‌ பேச்ச பேசாதே... இங்கயே அஞ்சு 
வருஷமா இருக்கேன்‌... இன்னுமா நீ என்னப்‌ புரிஞ்சுக்கலை!” 


“தப்பா நினைக்காதடி பச்சையம்மா. இவள இங்க கொண்டு வரதுக்கு நமக்கு தகுதி 
இல்லியேன்னுதான்‌ கேட்டேன்‌. சரி மொதல்ல வீட்டுக்குக்‌ கூட்டிட்டுப்‌ போ! அப்புறம்‌ 


ஆக வேண்டியதைப்‌ பார்க்கலாம்‌.” 


சுயம்புவைச்‌ சுற்றி நின்றவர்கள்‌ இப்போது அவனைச்‌ சிறிது, வித்தியாசமாகப்‌ 
பார்த்தார்கள்‌. பித்துப்‌ பிடித்த அவனை, சித்தம்‌ கலைக்க, சிலர்‌ அவன்‌ சேலையை 
கையால்‌ இஸ்திரி போட்டார்கள்‌. முகத்தை, முந்தானையால்‌ துடைத்தார்கள்‌. 
அவனைப்‌ பார்த்து, அங்குமிங்குமாய்‌ அடப்போன 'ஒருத்தியை' பலர்‌ இடுப்பில்‌ 
இடித்தார்கள்‌. குரலைத்‌ தவிர அனைத்துமே பெண்மையின்‌ வெளிப்பாடுகள்‌. அந்தக்‌ 


170 


குரல்களில்‌ ஒரு சிலதான்‌ தடித்தவை. பூ வைத்த இந்திராக்கள்‌. பொட்டு வைத்த 
மலர்க்கொடிகள்‌. கண்சிமிட்டும்‌ மோகனாக்கள்‌. இவர்களைப்‌ பெண்‌ கூட்டத்திலிருந்து 
பிரிப்பது கடினம்‌. இதனால்தானோ என்னவோ, அருகருகே உள்ள சேரிகளில்‌ உள்ள 


பெண்களில்‌ இருந்து இவர்களைப்‌ பிரிக்க முடியவில்லை. 


பச்சையம்மா தன்‌ மகளைப்‌ பெருமை பிடிபடாமல்‌ பார்த்தாள்‌. அதே சமயம்‌ தோழிகள்‌ 
போட்ட அச்சச்சோவின்‌ சிறுமையில்‌ சிக்கியும்‌ தவித்தாள்‌. அவள்‌ கிட்டத்தட்ட 
சுயம்புவை வலுக்கட்டாயமாக இழுத்துக்‌ கொண்டே ஒரு மூலையில்‌ பதுங்கிக்‌ கிடந்த 
தனது குடிசைக்குப்‌ போய்‌ கதவைத்‌ திறந்தாள்‌. உள்ளே நோட்டமிட்டாள்‌. வைத்தது 
வைத்தபடியே இருந்தன. தகரப்‌ பெட்டி செளக்கியமே. நார்க்கூடையும்‌, அதற்குள்‌ 
இருந்த சில்லறைப்‌ பொருட்களும்‌ நலமே. ஈயப்போணிகள்‌, ஒன்றின்மேல்‌ ஒன்றாய்‌ 
அடுக்கப்பட்ட பிளாஸ்டிக்‌ குடங்கள்‌. ஏதோ நோய்‌ பிடித்ததுபோல்‌ தூசி துகள்களான 


'கிருமிகளைக்‌' காட்டின. 


பச்சையம்மா, மூலையின்‌ இரு சுவர்ப்‌ பிரிவில்‌ சாத்தி வைத்த கோரைப்‌ பாயை 
எடுத்தாள்‌. ஒரு உதறு உதறி, விரித்தாள்‌. உறை இல்லாத தலையணையை எடுத்துப்‌ 
போட்டாள்‌. சுயம்புவை கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ அங்குலம்‌ அங்குலமாய்ச்‌ சரித்து அதில்‌ 
உட்காரவைத்தாள்‌. இதற்குள்‌ அங்கேயும்‌ ஒரு சிறு கூட்டம்‌. பாயிலும்‌ தரையிலுமாய்ப்‌ 
படர்ந்தார்கள்‌. பல்வேறு வகை பெண்ணுடம்புக்காரிகள்‌. வெளியே துருத்திய 
கண்காரிகள்‌. அவையே ஒடுங்கிப்‌ போன நடுத்தரங்கள்‌. விஜயன்‌ என்ற பூர்வாசிரமப்‌ 
பெயரைக்‌ கொண்ட விஜயா சுயம்புவின்‌ தோளில்‌ கை போட்டாள்‌. அச்சடித்த சிவப்பு. 
புள்ளியோ முடியோ இல்லாத முகம்‌ ஆழ்ந்த கண்கள்‌. ஒவ்வொருத்தி கண்ணும்‌ உலகின்‌ 
அத்தனை துக்கக்‌ கடல்களிலும்‌ அந்தக்‌ கண்களைப்‌ புரட்டி குறுகத்‌ தரித்து மீண்டும்‌ 
பொருத்தியது போல்‌ தோன்றின. 


இதற்குள்‌, எவளோ ஒருத்தி எங்கிருந்தோ ஒரு பானைத்‌ தண்ணிரைக்‌ கொண்டு 
வந்தாள்‌. பச்சையம்மா கையால்‌, தண்ணிரைத்‌ தொட்டு, கதவுக்கு வெளியே ஒரு உதறு 
உதறிவிட்டு, மேற்கு பக்கமுள்ள பூசைத்‌ திட்டின்‌ முன்னால்‌ உட்கார்ந்தாள்‌. மத்தியில்‌ 
சேவல்மீது ஆசனம்‌ போட்ட திரிசூலி. அவளுக்கு ஒரு பக்கம்‌ பிள்ளையார்‌. மறுபக்கம்‌ 


புல்லாங்குழல்‌ கிருஷ்ணன்‌. உடம்பில்‌ கட்டிகள்‌ வந்ததுபோல்‌ தோன்றிய மண்சுவரில்‌, 


அவள்‌ அப்பாவின்‌ படம்‌. அவள்‌ கற்பூரத்தை ஏற்றப்போனபோது, “பச்சையம்மா...” 


என்ற சப்தம்‌ கேட்டுத்‌ திரும்பினாள்‌. கன்னத்தில்‌ தப்பளம்‌ போடுபவளைப்‌ பார்த்தாள்‌. 


குருவக்கா... அங்கிருந்தே பேசினாள்‌. 


171 


“மனசே கேக்கலைடி ஊர்ல இருந்து திரும்பி வாறியே. ஒன்னப்பத்தி ஒரு வார்த்தை 
நான்‌ கேக்கலை பாரு. மொதல்ல அம்மாவுக்கு பூசையை முடி. இவளும்‌ நல்லா 


இருக்கணும்னு கும்பிடு... அப்புறமா வாறேன்‌!” 


“ஒட்காருக்கா... ஒங்கிட்ட சொல்லாட்டா தலையே வெடிச்சுடும்‌...” 


குருவக்கா, சுயம்புவின்‌ பக்கத்தில்‌ போய்‌, அவன்‌ தோளைத்‌ தட்டிவிட்டபடியே 
உட்கார்ந்தபோது, பச்சையம்மா தாம்பாளம்‌ போன்ற தகரத்தில்‌ கற்பூரம்‌ ஏற்றி 
அம்மாவைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வட்டமிட வைத்தாள்‌. அந்தக்‌ கற்பூரம்‌ மாதிரியே, 
உள்ளுக்குள்‌ எரிந்தவளுக்கு குருவே விபூதி கொடுக்க வேண்டும்‌ போல்‌ தோன்றியது. 
அவள்‌ சைகை செய்ததும்‌, குருவக்காவும்‌ எழுந்தாள்‌. எல்லோருக்கும்‌ விபூதி குங்குமம்‌ 
கொடுத்தாள்‌. பிறகு, அவளது கவனத்திற்காகவே காத்திருந்த பச்சை அம்மாளை அந்தப்‌ 
படத்திற்கு முன்னால்‌ உட்கார வைத்துவிட்டு, தானும்‌ உட்கார்ந்தாள்‌. அவள்‌ “ம்‌... ம்‌... 
சொல்லு” என்றாள்‌. பச்சையம்மாள்‌ விறுவிறுப்பாகவும்‌ வெறுவெறுப்பாகவும்‌ 


பேசினாள்‌. 


“அம்மா என்னக்‌ கட்டிப்‌ பிடிச்சு அழுதாள்‌. அப்பா எப்பவோ செத்துப்‌ போயிட்டாராம்‌. 
நான்‌ தோளுல தூக்கி வளர்த்த தம்பி, தொலைவில நின்னே கண்ணக்‌ கசக்கினான்‌. 
பெண்டாட்டி அவன்‌ காதுல ஏதோ சொன்னாள்‌. அப்புறம்‌ அவன்‌ என்‌ பக்கமா வந்து 
எங்கே இருக்கப்‌ போறேன்னு அந்நியமாகக்‌ கேட்டான்‌. 'சொந்த வீட்ல இருக்காமல்‌ 
எந்த வீட்டுக்கடா போவான்னு' அம்மா திருப்பிக்‌ கேட்டாள்‌. 'இப்படியா சேலை கட்டி 
வாறது? இனிமேல்‌, எல்லாப்‌ பயல்வளும்‌ என்வேட்டிய கூட சேலை மாதிரிதானே 
பார்ப்பாங்கன்‌'னு சொன்னான்‌. அம்மாதான்‌ என்‌ வயிற்றுல ஒரு மாடு பிறந்தாலும்‌ 
எனக்கு பிள்ளதாண்டா... உனக்கு உடன்பிறப்புதாண்டான்னு அழுதழுது தம்பிக்குச்‌ 
சொன்னாள்‌. என்கிட்ட ஏதோ ரத்த வாடையில்‌ ஓடிவரப்‌ போன, பிள்ளைகளை அவன்‌ 
பொண்டாட்டி ரெண்டு சாத்து சாத்தினாள்‌. அதுக்குமேல அங்க இருக்க பிடிக்கல. நான்‌ 
வீட்டுக்குள்‌ போயி, வெளிப்படையாவே கெஞ்சினேன்‌. 'தம்பி, தம்பி... நமக்கு பொதுச்‌ 
சொத்து, அஞ்சு ஏக்கர்‌, ஆத்துப்‌ பாசனம்‌. நீயும்‌ நானும்‌ பிறக்கறதுக்கு முன்னால இருந்த 
முப்பாட்டன்‌ சொத்து... சூடு போட்ட அப்பா வாங்குன சொத்துகூட வேண்டாம்‌. 


முப்பாட்டன்‌ சொத்துல சரி பாகத்தையும்‌ கேக்கல. கணக்குப்படி அக்காவுக்கு அஞ்சு 


172 


லட்சம்‌ வரும்‌. ஆனால்‌ எனக்குத்‌ தேவையில்ல. அக்கா பொண்ணா யிருந்தாலே, 
கல்யாணம்‌ காட்சின்னு அப்பா மூணு லட்சமாவது செலவழிச்சிருப்பாரு. நீ, 
அவ்வளவையும்‌ தர வேண்டாம்‌. ஒனக்கு எது தோணுதோ, எவ்வளவு தோணுதோ அதக்‌ 
கொடுடா, அக்காவால இப்ப எதுவுமே முடியல. நீ கொடுக்கிற பணத்தை பாங்கில 
போட்டுட்டு மெட்ராஸ்ல மொடங்கிக்கிறேன்‌. உனக்கு விடுதலை பத்திரம்‌ 
வேணுமுன்னாலும்‌ எழுதிக்‌ கொடுக்கேன்னு நான்‌ கெஞ்சினேன்‌. கையை திருவோடு 
மாதிரி வச்சுக்கிட்டு அழுதேன்‌...” 


“சரி. அழாதே! எனக்கு நடந்ததுதான்‌ ஒனக்கும்‌ நடந்திருக்கு. ஒன்‌ தம்பி அதுக்கு என்ன 


சொன்னான்‌?” 


“சாட்டைக்‌ கம்ப எடுத்துட்டு அடிக்க வந்தான்‌. அப்புறம்‌ 'நீ நம்ம குடும்பத்துக்கு 
ஏற்படுத்தியிருக்கிற கேவலத்துக்கு நீதான்‌ நஷ்டஈடு தரணும்‌'னான்‌. பதினைஞ்சு 
வருஷம்‌ கழிச்சுப்‌ பார்க்குற, அந்தக்‌ காலத்து அண்ணனை ஒரு அரைமணி நேரத்துலயே 
கழுத்தப்‌ பிடிச்சுத்‌ தள்ளினான்‌. 'அம்மாவை மட்டுமாவது நல்லா வச்சுக்கடா ன்னு 
தள்ளாத அம்மாவைக்‌ கட்டிப்பிடிச்சுக்‌ கதறிட்டு ஒரு ஆஸ்பத்திரில ரூம்‌ எடுத்து 
தங்கினேன்‌. பணம்‌ வாங்க எடுத்துட்டுப்போன பணமெல்லாம்‌, நாசமாப்‌ போயிட்டு. 
இவள்‌ எனக்கு மகளா கிடைச்சது எல்லாத்தையும்‌ சரிக்கட்டிட்டு... இந்த சந்தோஷமே 
போதும்‌...” 


“இவளப்பத்தி. நா ஒங்கிட்ட அப்புறம்‌ விவரமா பேசணும்‌. சாயங்காலமா பேசிக்கலாம்‌.” 


குருவக்கா எழுந்தாள்‌. எழுந்தபடியே ஆறுதலாகவும்‌, அன்பாகவும்‌ பேசினாள்‌. 


“ஒம்பேரு என்னடி..” 


[1] ரர 


“நல்ல பேரு. நல்லவளாவே இரு. ஏண்டி தடி முண்டங்களா... இவளுக்கு எவளாவது 


நாஷ்டா வாங்கிக்‌ கொடுங்களேண்டி... அவளையே நாஷ்டா மாதிரி பாக்கீங்க...” 


173 


குருவக்காவிற்கு, மற்றவள்கள்‌ மரியாதை காட்டி எழுந்திருக்கவில்லை தான்‌. 
ஆனாலும்‌, அவர்கள்‌ கால்களை குறுக்கிக்கொண்டு, அவளுக்கு வழிவிட்டதில்‌, ஒரு 
தோழமை உறவும்‌, அந்தத்‌ தோழமைக்குத்‌ தொண்டாற்ற அவர்கள்‌ தயாராய்‌ இருப்பது 
போலவும்‌ தோன்றின. இதற்குள்‌, ஒருத்தி, நாஷ்டா கொண்டு வந்தாள்‌. குருவக்கா, 
அவசரப்பட்டு திட்டிவிட்டமே என்பது மாதிரி உதட்டைக்‌ கடித்து நின்றுவிட்டு, 


போய்விட்டாள்‌. இதற்குள்‌, பச்சையம்மா நாஷ்டா வாங்கி வந்தவளுக்குக்‌ காசை நீட்ட, 
அவள்‌ மறுக்க ஒரு செல்லச்‌ சண்டையே நடந்தது. “போங்கடி... என்‌ மகள்‌ கொஞ்சம்‌ 


தூங்கட்டும்‌” என்று அத்தனை பேரையும்‌ விரட்டி விட்டாள்‌. கதவைச்‌ சாத்திவிட்டாள்‌. 


சுயம்பு, அழப்போனான்‌. அந்த வாய்க்குள்‌ பச்சையம்மா இட்டிலித்‌ துண்டை எடுத்து 
வைத்தாள்‌. மசால்வடைத்‌ துண்டை சட்டினியில்‌ புரட்டி ஊட்டினாள்‌. அவன்‌ வீட்டுக்‌ 
கோழி கூ.ட கொத்த விரும்பாத வாடை. வெளியே துப்பப்‌ போனவன்‌, அம்மாவின்‌ 
கண்களில்‌ பொங்கிய பாசத்தைப்‌ பார்த்துவிட்டு, துடித்த துடிப்பைக்‌ கண்டுவிட்டு, 
அப்படியே விழுங்கினான்‌. வாந்தி வரப்போனது. வீட்டை நினைத்து அழப்போனான்‌. 
அந்த அழுகையையே துக்கத்‌ துண்டுகளாக மாற்றி, உணவுத்‌ துண்டுகளோடு கலந்து 


உண்டான்‌. 


பச்சையம்மா, வீட்டைப்‌ பெருக்கினாள்‌. விரித்த பாயை எடுத்து உதறியபடியே மீண்டும்‌ 
அதை விரித்தாள்‌. அழுக்குத்‌ தலையணைக்குப்‌ பழைய புடவையை மடித்து 
உறையாகப்‌ போட்டாள்‌. சுயம்புவை அப்படியே கிடத்தினாள்‌, தொலைவில்‌ கிடந்த 


ஒரு தூக்குப்‌ பை பொட்டலத்தைக்‌ கால்‌ விரல்களைக்‌ கொக்கியாக்கி லேசா வளைத்துப்‌ 


பிடித்து மகளின்‌ கால்களை மயிலிறகுபோல்‌ தூக்கிப்‌ பிடித்து அதில்‌ வைத்தாள்‌. பிறகு 
எழுந்து, உடம்பில்‌ மூச்சோட்டம்‌ இன்றி எந்த ஓட்டமும்‌ இல்லாமல்‌ கிடந்த மகளை 
ஆசை தீரப்‌ பார்த்துவிட்டு, கதவைத்‌ திறந்து வெளியே சாத்தினாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 21 


சுயம்பு பிணம்‌ போலக்‌ கிடந்தான்‌. துக்கத்திற்கு இதற்குமேல்‌ எல்லை இல்லை என்பது 
போலவும்‌, அது எல்லை தாண்டி தூக்கத்திற்கு வந்துவிட்டது என்பது போலவும்‌ 
கிடந்தான்‌. ஆகாயக்‌ கூரையின்‌ ஓட்டைக்கு மேல்‌ கண்‌ போட்டு உயரமாய்ப்‌ பறந்த ஒரு 


கழுகு கூட, அது பிணமோ என்பது போல்‌ தாழப்‌ பறந்து பிறகு தன்‌ பாட்டுக்குப்‌ 


174 


போனது. காக்கைகள்‌ கூடக்‌ கரைந்தன. ஒரு மணி நேரமல்ல, இரண்டு மணி நேரமல்ல. 


கிட்டத்தட்ட இரண்டு சினிமாக்கள்‌ பார்க்கும்‌ நேரம்‌. 


என்றாலும்‌, சுயம்பு அங்குமிங்குமாய்ப்‌ புரண்டு மெள்ள மெள்ள கண்விழித்து மெல்ல 
மெல்ல எழாமல்‌ அப்படியே வாரிச்சுருட்டி எழுந்தான்‌. “எம்மா... எம்மா” என்று பீறிட்டுக்‌ 
கிளம்பிய வார்த்தையோடு எக்கா என்ற வார்த்தையை விரவிக்‌ கலக்கவிட்டு, 
அங்குமிங்குமாய்ப்‌ பார்த்தான்‌. அது கண்ணாடி பீரோ உள்ள அக்கா அறையில்லை. 
அக்காவும்‌ அங்கே இல்லை. சிமெண்ட்‌ போட்ட தரையுமில்லை. வேப்பமரக்‌ காற்று 
வீச்சுமில்லை. விசாலமான பரப்பும்‌ இல்லை. கோழிக்‌ கூடுமில்லை. அந்தக்‌ கூடே 
அவன்‌ வீட்டில்‌ இதைவிடப்‌ பெரிதாகவே இருக்கும்‌. இது எது... என்னது... ஓகோ... 
இதுதான்‌ நிரந்தரமான வீடோ... நான்‌ கனவுல எங்கக்கா கூட தேக்குக்‌ கட்டில்ல சத்தம்‌ 
போட்டு சிரித்துக்கிட்டு இருந்ததா கனவு கண்டனே அது பொய்யோ...? 


பொய்யேதான்‌...! 


சுயம்பு கண்ணைத்‌ துடைத்துக்‌ கொண்டான்‌. அது, அவன்‌ வீடல்ல... பெற்றோர்‌ 
இல்லை. உடன்பிறப்புகளில்‌ ஒருவருமில்லை. அவர்களை இனிமேல்‌ பார்க்க முடியாது. 
பார்க்கவே முடியாதா? கூடாதா... அப்போ இது என்ன வாழ்க்கை... இது தேவையா... 


எக்கா... எம்மா... அய்யோ... அண்ணா... என்ன வந்து கூட்டிட்டுப்போ அண்ணா... 


அப்பா... என்னை இழுத்துட்டுப்போய்‌ ஊர்லயாவது வெட்டிப்‌ புதையுமப்பா... 


சுயம்பு வீறிட்டுக்‌ கத்தினான்‌. ஆனால்‌ அந்தக்‌ கத்தல்‌ தனக்குள்ளே ஏற்பட்ட சத்தம்‌ 
என்பது அவனுக்குத்‌ தெரியாது. குடும்பத்தினரை, இனிமேல்‌ பார்க்கவே முடியாது 
என்ற நினைப்பு... அவர்களை அப்போது பார்க்க வேண்டும்‌ என்று துடிப்பாக மாறியது. 
இங்கிருந்து இதோ இந்த ஓட்டை வழியாய்‌... ஊடுருவி ஆகாயத்தில்‌ துள்ளிக்‌ குதித்து, 
அங்கிருந்து பிறந்த வீட்டில்‌ பிணமாகவாவது விழ வேண்டும்‌ என்ற ஆவேசம்‌. கூட்டி 
வந்த பச்சையம்மா மேலேயே ஒரு கோபம்‌. உடம்பெல்லாம்‌ ஒரே ஆட்டம்‌. 
அவனுக்குள்‌, தான்‌ மட்டுமே பிறந்து, தான்‌ மட்டுமே தனித்து இருப்பது போன்ற 


கொடுமையான கொடூரம்‌. 


சுயம்பு மீண்டும்‌ வீறிட்டான்‌. எல்லோருக்கும்‌ இப்போது கேட்டது. அக்கம்‌ பக்கமே 
ஒட்டுமொத்தமாய்‌ அங்கே வந்தது. குடிசையை இடித்துக்‌ கொண்டு வருவது போன்ற 
ஒரு கூட்டம்‌. எல்லோரும்‌ பதைபதைத்தபோது, ஒரு இருபது வயதுக்காரி அவன்‌ 


பக்கத்தில்‌ போனாள்‌. மற்றவர்கள்‌ பயந்து போய்‌ நின்றபோது, அவள்‌ அவனைத்‌ 


175 


தோளோடு சேர்த்துப்‌ பிடித்தாள்‌. “ஒன்ன மாதிரிதாண்டி நானும்‌ பத்தாவது படிச்சவள்‌. 
மாடி வீட்ல வாழ்ந்தவள்‌. நமக்கு இனிமே யாருமே கிடையாதுடி... ஒருத்தருக்கு 
ஒருத்தர்தான்‌ ஆறுதல்டி... நானும்‌ இங்க வந்தப்ப ஒன்ன மாதிரிதான்‌ தவிச்சேன்‌... 
அதனால சொல்லுகிறேன்‌, நல்லது செய்யாததை நாளு செய்யும்‌ தங்கச்சி... அழாதே... 
வீட்ல போய்‌ அழுதாலும்‌ பார்க்கதுக்கு கண்ணு வராது. கேக்கிறதுக்குக்‌ காது 


கிடைக்காது” என்றாள்‌. 


சுயம்பு ஆவேசம்‌ சிறிது குறைந்து அந்தப்‌ பத்தாவது வகுப்புக்காரியின்‌ 
முட்டிக்கால்களில்‌ முகம்போட்டு முட்டினான்‌. மோதினான்‌. சிலதுகள்‌, கஷ்டப்பட்டுப்‌ 
போனதால்‌ அந்தக்‌ கஷ்டமே ரசனையாக சிரித்தன. துக்கத்தை மூளை மாற்றிய 
ரசாயனச்‌ சிரிப்பு... இதற்குள்‌ பச்சையம்மாள்‌ வந்துவிட்டாள்‌. “என்னடி, என்னடி' என்று 
சொல்லிக்கொண்டே சுயம்புவை மடியில்‌ கிடத்தினாள்‌. பிறகு “அழாதடி... நீ அழுகிறத 
பார்த்துட்டு நான்‌ ஒன்ன கடத்திட்டு வந்ததா நினைப்பாளுகடி... ரிக்ஷா மணியோட 
கையைக்‌ காலப்‌ பிடிச்சு... லாண்டரிகாரருக்கு துணி துவைச்சுக்‌ கொடுத்து நாளைக்கே 
ஒன்ன வேணுமுன்னா, ஒன்‌ வீட்லய விட்டுடறேன்‌. அழாதே! அழப்படாதுடி” என்றாள்‌. 


பிறகு, “போங்கடி போங்க. என்‌ மவள கொஞ்சநேரம்‌ என்கிட்டய விடுங்க” என்றாள்‌. 


எல்லோரும்‌ போய்விட்டார்கள்‌. அவர்களோடு போகப்‌ போன ஒரு காலத்துப்‌ 


பத்தாவது வகுப்புப்‌ பயலை சுயம்பு காலைப்பிடித்து இழுத்தே பக்கத்தில்‌ வைத்துக்‌ 


கொண்டான்‌. பச்சையம்மாள்‌ கேட்டாள்‌. 


“எதுக்காக அழுதே என்‌ மகளே... தாய்கிட்ட மறைக்கப்படாதுடி.” 


ஆமா... சுயம்பு... இவங்களுக்கு நீ மகளா வந்தது ஒனக்கு ஒரு அதிர்ஷ்டம்‌. எனக்கும்‌ 


இருக்காள ஒருத்தி... கார்ல போறவங்கள பார்த்து மட்டும்‌ கண்ணடிக்கணுமாம்‌...” 


சுயம்பு ஓலமிட்டான்‌. இழுத்து இழுத்துப்‌ பேசினான்‌. கேழ்வரகு கூழாய்க்‌ குழைந்த 
முகத்தில்‌ தொட்டுக்க வைத்த எள்ளுருண்டை மாதிரியான கண்கள்‌, நிலைகுத்த ஏங்கி 


ஏங்கிப்‌ பேசினான்‌. 


“எங்கக்கா எப்படித்‌ துடிக்காளோ... அவளுக்கு இனிமேல்‌ கல்யாணம்‌ நடக்குமோ? 


நடக்காதோ... நான்‌ பாவி! என்‌ தங்கச்சி வாழ்க்கையையும்‌ கெடுத்துட்டேனே!” 


176 


சுயம்பு எழுந்தான்‌. நான்கைந்து குச்சிகளை வைத்து, குறுக்கு நெடுக்குமாய்‌ கொண்ட 
பொந்து வழியாய்‌ பிறந்த திசையைப்‌ பார்த்தான்‌. பிறந்த வீட்டை ஊரோடு சேர்த்துக்‌ 
கண்களால்‌ நகர்த்தி நகர்த்தித்‌ தன்‌ பக்கம்‌ கொண்டு வரப்போவது போல்‌ பார்த்தான்‌. 
இதற்குள்‌ அந்தப்‌ பத்தாவது வகுப்புக்காரி பாத்திமா அவன்‌ ஜாக்கெட்டைப்‌ 
பிடித்திழுத்து, முதுகுப்‌ பக்கத்தைத்‌ திருப்பி முகத்துககு எதிராகப்‌ பேசினாள்‌. 


“எந்தப்‌ பிரச்னையையும்‌ அதன்‌ எல்லைவரைக்கும்‌ போய்ப்‌ பார்க்கணும்‌ சுயம்பு. நீ 
வீட்டுக்குப்‌ போனால்‌, அங்கே போய்‌ என்ன பண்ணப்போற... கற்பனை செய்து பாரு... 
புடவையைக்‌ கட்டாமல்‌ இருக்க முடியுமா? அப்பா சூடு போடாமல்‌ இருப்பாரா? ஊரு 
சிரிக்காமல்‌ இருக்குமா? நீ போறதால ஒன்‌ வீட்டுக்கு பிரச்னை வருமே தவிர, எந்தப்‌ 
பிரச்னையும்‌ தீராது! நல்லா யோசிச்சுப்‌ பாரு... காரு வச்சிருக்கிற குடும்பத்துல 
பிறந்திட்டு, இங்கே கால இழுத்துக்கிட்டு திரியுற எனக்கு மட்டும்‌ எங்க வீட்டுக்குப்‌ 


போக ஆசையில்லையா...” 


சுயம்பு, யோசிக்க யோசிக்க யோசனையே அற்றுப்‌ போனான்‌. பச்சையம்மா, 


அவனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ கொண்டு கேவினாள்‌. 


“கரையான்‌ புத்துல இருந்து வெளிப்பட்ட ஈசலு பழையபடி அந்தப்‌ புத்துக்குள்ள போக 
முடியாது மகளே! உடைஞ்ச கல்லு ஒட்டாது மகளே! கீழே விழுந்த குஞ்சு காக்கா 
நினைச்சாலும்‌ அதை கூட்டுக்குள்ள வைக்க முடியாதுடி மகளே! நாம பிறத்தியார்‌ 
சிரிக்கதுக்காக - சினிமாவில காமெடிக்காக - முரட்டுப்‌ பயலுக்கு வடிகாலாகப்‌ பொறந்த 


ய்‌ ° 3 
பொட்டைங்கடி.. 


சுயம்பு மெள்ள மெள்ளக்‌ கேட்டான்‌. 


ஒரு லெட்டராவது, ஒரே ஒரு தடவை...” 


“லட்டர்‌ வேண்டாம்‌ மகளே! அது அவுங்கள கெஞ்சுறது மாதிரி இருக்கும்‌. நான்‌ எங்க 
வீட்டுக்கு செய்ததை ஒனக்கும்‌ செய்யப்போறேன்‌. உங்க அக்கா, பேருக்கோ அப்பா 
பேருக்கோ இருபத்தஞ்சு ரூபாய்‌ அனுப்பி வைக்கேன்‌. நம்ம அட்ரஸையும்‌ 


177 


கொடுக்கேன்‌. நீயும்‌ கீழ நாலு வரி எழுது, அப்புறம்‌ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்‌... 


என்ன. குருவக்காவா? இதோ வந்துட்டேன்‌.” 


பச்சையம்மா குடிசைக்கு வெளியே வந்தாள்‌. குருவக்கா அவளை ஒரு பக்கமாய்‌ கூட்டிப்‌ 


போனாள்‌. அவள்‌ சொன்னதைக்‌ கேட்டு பச்சையம்மா பதறினாள்‌. 


“முடியாதுக்கா... முடியவே முடியாது. என்‌ மகள யாருக்கும்‌ கொடுக்க முடியாது. ஊசி 
முனையில ஒத்தக்‌ காலுல தவம்‌ இருந்து எடுத்தது மாதிரியான மகள்‌. நெருப்ப வளர்த்து 
அதுல திரெளபதியா வந்தது மாதிரியான மகள்‌. இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல...” 


Continued in part 2 


